திராவிட மக்கள்‌ வரலாறு 


(ஆதிகாலம்‌ தொடக்கம்‌ கி. பி, 1800 வரையும்‌) 


ஆங்கிலேய மூகுநூலாசிரியர்‌ : 
மட்டக்களப்பு, ௧. ட. தம்பிழத்து அவர்கள்‌. 


்‌ மொழி பெயர்ப்சசிரிய்ர; ர 


அண்ணாமலைச சர்கலா இத க்றாகிரியா 
வித்வான்‌,  சுப்பீரம யம்பின்ளை, 14.4. 


முகவுரை : 
"சென்னச்‌ சர்வகலாசாவ 
Professor, K. A. நீலகஉ்ட சாஸ்திரி, ஈக. 


- கொழும்பு, 
General Publishers Ltd. 
1946. 


{ALL RIGHTS RESERVED) 


முகவுரை 


... திராவிடர்‌ என்ற தமது நாலுக்கு முகவுரை எழுதிக்‌ 
கொடுக்குமாறு ஸ்ரீ. தம்பிமுத்து என்னைக்‌ கேட்டபொழுது 
அவருடைய கோரிக்கையைச்‌ சந்தோஷத்துடன்‌ கான்‌ ஏற்‌ 
௮க்கொண்டேன்‌. தமிழ்‌ நாடுகளின்‌ சரித்திரத்தையும்‌, தமி 
ழர்களது நாகரீகத்தையும்‌ இச்சிறு நூலில்‌ இலகுவில்‌ படிக்‌ 
கத்தகுக்த சுவாரஸ்யமான ஈடையில்‌ அவர்‌ எழுதி முடித்‌ 
திருக்கிறார்‌. . அவர்‌ விரிவாகப்‌ படித்துத்‌ கெளிவாகவும்‌, 
திட்டமாகவும்‌ எழுதுகிறார்‌. அவர்‌ தமக்குச்‌ இட்டிய ஆகச்‌ 
சிறந்த அறிஞர்களின்‌ நூல்களைப்‌ பின்பற்ற அழகான 
முறையில்‌ ஆராய்ச்சிகளை ஆங்காங்கே பயன்படுத்தி எழுதி 
யுள்ளார்‌. புதீதகத்தில்‌ அவர்‌ கொடுத்திருக்கும்‌ படங்கள்‌ 
குறைவாயிருந்தபொழுதிலும்‌ ஈன்கு தெரிவுசெய்யப்பட்ட 
வை. நமது சரித்திரத்தின்‌ கலாசாரத்துறையில்‌ போதிய 
கவனமும்‌ செலுத்தப்பட்டி ருக்கிறது. ஃ 


கேச சரித்திரம்‌ விஞ்ஞான த்தைப்போல அதன்‌ இலட்‌ 
சியத்தில்‌ ஒருக்காலும்‌ பரிபூரணத்துவம்‌ பெறமுடியாது. 
“எனவே, ஸ்ரீ தம்பிமுத்துவின்‌” நால்‌ ஓரளவு அவருடைய 
மனோபாவததைப்‌ பிரதிபலிப்பதாயிருப்பது இயல்பு. வாச 
கர்கள்‌ சுலபமாகத்‌ தங்களால்‌ ஏற்றுக்கொள்ளளமுடியாத 
அபிப்பிராயங்களையும்‌ மதிப்பீடுகளையும்‌ புத்தகத்தினூடே 
சில இடங்களில்‌ காண நேரிடலாம்‌. ஆயினும்‌ இப்புத்தகத்‌ 
தைப்‌ படிக்கும்‌ ஒவ்வொரு வாசகநேயரும்‌, (இதைப்‌ படிப்டா 
வர்கள்‌ அநேகர்‌ இருப்பார்களென்‌ மு ஈம்புகிறேன்‌. அவர்‌ 
கள்‌ ஒவ்வொருவரும்‌) பொது வாசகருக்கு கென்‌ இம்தியா 
வின்‌ சரித்திரச்‌ சருக்கத்தைத்‌ திரட்டிக்கொடுக்கும்‌ கடின 
மான சேவையை இவ்வாசிரியர்‌ மிகுந்த திறமையுடன்‌ நிறை 
வேற்றியுள்ளாரென்பதை ஒப்புக்கொள்ளுவது நிச்சயம்‌. 
கற்காலக்‌ தகராறுகளைப்‌ பழங்காலச்‌ சரித்திரத்திலும்‌ பிரதி 
பலிக்கச்செய்து பழங்காலச்‌ சரித்திர நிகழ்ச்சிகளின்‌ உண்‌ 
மைப்‌ போக்கை மங்க மறையச்செய்யும்‌ ஆவலை ஆசிரியர்‌ 
வெற்றிக்ரமாகத்‌ தவிர்த்திருக்கரொர்‌. இதைக்குறித்து அவ 


ரை விசேஷமாகப்‌ பாராட்டவேண்டும்‌. 


குறிப்பிட்ட ஒரு வமிசத்தைப்‌ பற்றியோ அல்லது ஒரு 
காலத்கைப்பற்றியோ மட்டுமல்லாது தென்‌ இக்தியா முழுவ 


தினுமுடைய ஒரு சரித்திர நூல்‌ ஈமது பல வருடத்‌ தேவை 
யாயிருக்து வந்துள்ளது. கான்‌ பார்த்தவரை அந்தத்‌ தே 
வையைப்‌ பூர்த்திசெய்விக்க முயலும்‌ முதலாவது நூல்‌ இது 
வேயாகும்‌. கமது பள்ளிக்கூடங்களிலும்‌ கல்லூரிகளிலு 
முள்ள _ மாணவர்களும்‌, பொது வாசகர்களும்‌ இம்நூலை 
நன்கு ப்யன்படுத்திக்கொள்ளுவார்களென் அ நம்புகிறேன்‌. 
கே. ஏ. நீலகண்டன்‌. 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 
1948-ம்‌ ஷு பெப்ரவரி மீ 2-ம்‌ இகத. 


உத ம ம்‌ 
அபிப்பிராயங்கள்‌. 

ப ப்த்க கவத சங்க காலத்இன்‌ வரலாறுகள்‌ மூன்று அத்தியாயங்‌ 
களில்‌ பூரணமாகவும்‌ சிறப்பாகவும்‌ வரையப்பட்டிருக்கின்‌ றன. 
பல்லவர்களினதும்‌ பாண்டியர்களினதும்‌ வமிசாவளிகள்‌ அழகா 
கத்‌ தொகுத்துக்‌ கொடுக்கப்பட்டிறாப்பதுடன்‌ , பதின்மூன்றாம்‌ 
நூற்றாண்டில்‌ செழித்தோங்கி நின்ற சோழ பாண்டிய ஏகா திபத 
இயங்களின்‌ பிரதாபங்களும்‌ சிறப்பாக வரையப்பட்டி ருக்கின்றன. 
கலையிலும்‌ இலங்கைக்கும்‌ தென்னிந்தியாவுக்கு மிருந்த தொடர்‌ 
புகளிலும்‌ போதிய கவனம்‌ செலுத்தப்பட்டிருக்கிற து. புத்தகத்‌ 
இலுள்ள்‌ படங்கள்‌ கவர்சசிகரமா யிருக்கின்றன. 


1: தி ஹிந்து”, சென்னை. 


பழங்கால நாகரிக த்தைப்பற்றி நிலவி வரும்‌ சில கருத்துக்‌ 
கல உள்ளிட்டு தென்‌ இந்தியாவின்‌ சரித்திரகைத அற்புதமாக 
எழு.தியிருக்கிறீர்கள்‌..........- பொதுவாக இப்புத்தகத்தை எழு 
திய உங்களை நான்‌ பாராட்டவேண்டும்‌. 
சங்‌. பிதா எச்‌. ஹீராஸ்‌, 8.4. 
பம்பாய்‌. 


பழங்காலத்‌ தமிழ்‌ இலக்ெங்களை ப்‌ பயன்‌ படுத்‌ திக்கொண்டி 
ருக்கும்‌ ஒரு தனி விசேஷக்‌ கதை இக்‌ நூலில்‌ நாம்‌ காண்கின்றோம்‌. 
மகத்தான சலியாத உழைப்பின்‌ அறிகுறிகளும்‌ புத்தகத்‌ தினூடே 
மலிந்து காணுகின்றன. தெற்குக்‌ கோடியில்‌ வசிக்கும்‌ மக்களி 
னது அரசியல்‌ பொருளாதார சமூக கலாசார சரித்திரத்தை 
நன்கு துருவி யெடுதத சாதுர்யமான ஆராய்சசி உண்மைகளையும்‌ 
நிகழ்ச்சகளையும்‌ கொண்டு தொகுத்திருப்பது தான்‌ ஸ்ரீ கும்பி 


 முத்துவின து முயற்சியில்‌ அடைக்‌,க பலன்‌. மனப்‌ பூர்வமான 


ஆராய்ச்சிக்கு இந்நூல்‌ ஒரு அருமைன்‌ உதாரணம்‌. 
நாவலர்‌. எஸ்‌. சோமசுந்தர பாரதி, 
இளைப்பாறிய பேராசிரியர்‌, மதுரை. 


இராவிட நூலில்‌ வசன கடை அலாதியான அழகு பொரும்‌ 
தியது. அதில்‌ 'கொடுக்கப்பட்டுள்ள வாதங்களின்‌ கோவை 
அசைக்க முடியாதது. 

வித்துவான்‌ ஜி. சுப்பிரமணியம்பிள்ளை 38.&. 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழக விரிவுரையாளர்‌. 


உங்கள்‌ நூல்‌ படி.ப்பகுற்கு இனிமையா யிருக்கிறது. தமிழர்‌ 
வகுப்பின்‌ தெளிவான தும்‌ தீர்க்கமான துமான சரித்திர வரலாறு 
உங்கள்‌ ஆங்கில நடை மிகவும்‌. நேரததியா யிருக்கிறது. 
நீங்கள்‌ மிகத்‌ திறமையுட்ன செய்து முடி த இருக்கும்‌ இந்தச்‌ சேவை 
பாராட்டற்‌ குரியது. 
சங்‌. எஸ்‌. ஞானப்பிரகாசர்‌ ஓ.எம்‌.ஐ., 
யாழ்ப்பாணம்‌ 


இந்த இளம்‌ சரித்திர ஆசிரியர்‌ தமிழர்‌ சரித்திர ததை இலகு 
வான இனிய நடையில்‌ எழுதி இருகிறார்‌. கவைக்குதவா த 
வாதங்களையோ அல்லது நம்பமுடியாத கொள்கைக்ளையோ அவர்‌ 


புத்தகத்தில்‌ புகுத்தவில்லை. இலக்கியம்‌, கலைகள்‌, பழக்கவழக்‌ 


கங்கள்‌, அல்லது அரசாட்சிகள்‌ முதலான எல்லாவற்றையும்‌ ' 


அவர்‌ கேர்மையுடன்‌ மதஇப்பிட்டிருக்கிறார்‌........... தமிழர்‌ பரம்ப 
ரையை நமக்குச்‌ சொல்ல அவர்‌ முற்படும்‌ பொழுது சுமார இரண்‌ 
டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முற்பட்ட தஸ்‌தாவேஜுகள்‌ அவரது 
- மனக்கண்களுக்கு , முன்னால்‌ 'வந்து நிற்கின்றன. தமிழர்களின்‌ 
வமிசாவளி, அவர்களது கலாசாரப்‌ பண்பாடு, அவர்களுடைய 

ட்சிப்‌ பெருமை முதலியவைகளெல்லாம்‌ சுருக்கமாகச்‌ சொல்‌ 
லப்பட்டிருக்கன்றன. சரித்திர ஆசிரியரென்ற முறையில்‌. 
ஸ்ரீ தம்பிமுத்து சிறப்புடன்‌ வெற்றிபெற்று விளங்குகிறா. 


“£ கேசரி ?” 


இர்‌ தியாவின்‌ சரித்திரத்தையும்‌, தனியாகத்‌ கெனனிந்‌ தியா 
வின்‌ சரித்‌ இிர,த்தையும்‌ பற்றி எவ்வளவோ புத. தகங்களிருக்கின்‌ 
றன. ஆனால்‌ ஒவ்வொரு நூலும்‌ குறிப்பிட்ட ஒரு காலத்தையோ 
அல்லது ஒரு ட்சியையோ விரித்துரைப்பவைகளாகவேயுள்‌ 
ளன.  தென்னிக்தஇயாவுக்கும்‌ இலங்கைக்கும்‌ பல்லாயிரக்கணக்‌ 
கான ஆண்டுகளாய்ச்‌ சரித்திர கலாசார பாஷா தொட்ர்புகளிருந்‌ 
தும்‌ தென்னிந்திய சரித்திர நூல்களில்‌ இலங்கையைப்பற்றிச்‌ சில 


குறிப்புகளை மட்டுமே நாம்‌ காண்டிறோம்‌. இன்றுகூட தென்னிர்‌. 


இய பல்கலைக்‌ கழக மாணவர்களுக்கும்‌ இலங்கை த தீவு ராவணன்‌ 
அரசாண்ட ஏதோ ஒரு கற்பனை த்‌ தீவாகக்‌ காட்சியளிக்கின்‌ நே த 
யன்றி, இராவிட்‌ நாகரிகம்‌ தலைசிறந்து விளங்கிய நாளில்‌ க்காக 
ரீகப்‌ பண்பாட்டுக்குப்‌ பக்கபலமாயிரும்க நாடுகளில்‌ இலங்கையு 
மொன்றென்பது தெரியவில்லை. இப்பெருங்‌ குறையை, ஸ்ரீ தம்பி 
முதீதுவின்‌ நால்‌ இர்த்துவைக்கனறது. 


இராவிடர்களென்னும்‌ தமிழர்களின்‌ கலாசார, நாகரிக, சமூ 
கப்‌ பொருளா தார சரித்‌ இர ததைப்பற்றி இவ்வளவு மேற்கோள்க 
ளுடன்‌ கூடிய விரிவான நூல்‌ இதுவரை வெளிவந்திருப்பகாக,க்‌ 
தெரியவில்லை. தாய்‌ மொழியிலேயே சகல பாடங்களையும்‌ 
போ க்கச்‌ சு.தந்‌.இர இலங்கையும்‌ ௬ தக்‌.இர இந்தியாவும்‌ விரும்பும்‌ 
இக்காலத்தில்‌ தமிழிலே மொழியெயர்க்கப்பட்ட்‌ ஸ்ரீ கும்பிமு தீது 
வின்‌ நூல்‌ பெரிதும்‌ பயன்படுவ தாயிருக்க வேண்டும்‌. இலங்கை 
யிலும்‌ இக்தியாவிலுமுள்ள தமிழ்‌ மாணவர்கள்‌ பிறதேச சரிததி 
ரங்களைப்‌ படிக்க முற்படுவ இன்‌ முன்‌ தங்களது பூர்வீக சரித்தி 
ரத்தக்‌ கற்றுணாம்‌தவர்களாயிருப்ப து அவசியம்‌. அதற்கு 
இதைவிடச்‌ சிறந்த, ஆதாரப்‌ பூர்வமான நூல்‌ வேறொன்று 
இருக்கமுடியுமென அ எனக்குத்‌ தோன்றவில்லை. 


கே. வி. எஸ்‌. வாஸ்‌, M4. 


நியூஸ்‌ எடிட்டர்‌, வீரகேசரி, 
கொழும்பு. 


போநளடக்கம்‌. 


1-ம்‌ பாகம்‌ 


அத்தியாயம்‌ 


ம்‌ 
. 


உ. உ 9 


ஜு. சூ. செம 


சரித்திரத்துக்கு முந்தின காலம்‌ 

ஆரியர்‌ வருகை 

ஆரியவர்த்தம்‌--தட்சின பாதம்‌ 

சரித்திரகாலத்‌ தொடக்கம்‌ 

தமிழ்‌ இலக்கிய வரலாறு 

கடைச்சங்க நூல்கள்‌ 

சங்க காலத்துத்‌ தமிழ்‌. அரசர்கள்‌ 

திராவிட்‌ நாட்டின்‌ அரசியல்‌ (௧, பி, 300-900) ம 


தமிழ்‌ இலக்கியு வாலாறு. 
2-ம்‌ பாகம்‌ 


சோழர்‌ பேரரசாட்சி 

சோழரும்‌ பாண்டியரும்‌ 1070-1216 

பாண்டியர்‌ பேராசாட்சி 

தமிழ்‌ அரச குடும்பங்களின்‌ வீழ்ச்சி 

பிந்திய சோழ ண்ண லத்‌ தமிழ்‌ இலக்கியம்‌ 


நாயக்கர்‌ ஆட்சியும்‌ ஆங்கிலேயர்‌ ஆட்சியும்‌. 


உ 


ப 
்‌ 
Wy 


7 


ய்ய! 
oi 


[௯] 


குவ சனகன்‌ 


ஆ. 


Aryans— ஆரியர்‌ 
18௦1௦11௨1௩ மொங்கோலியர்‌ 
Arye-Dravidians— 

ஆரிய திராவிடர்‌ 


Mongolo-Dravidians— 
மொயங்கோலிய திராவிடர்‌ 


1 வியப - -தெலும்கு 
Dravidians-—-திராலிடர்‌ 
Aryo-Dravidians-— 

ஆரிய திராவிடர்‌ 


NAW, 
25 
Nie 
ZANE 


amnil—தமிழ்‌ 


Malayalamn—-மலையாளம்‌ 
Kannada—கஸ்ணடம்‌ 
1 ய்ய துளுவம்‌ 
திராவிட மொழிகள்‌ போப்‌ 
படும்‌ பகுதி 
Sytho-Dravidians— 
சித்தோ-திராவிடர்‌ 


திராவிட மக்கள்‌ 
_———— 
மதல்‌ பாகம்‌ 


அத்‌ தியாயம்‌ 1 


சரித்திரத்தீற்த ழந்தீன காலம்‌ இந்திய மக்கள்‌. 


இந்திய நஈர்டும்‌ ஒரு சிறு கண்டம்‌ என்றே சொல்லப்படும்‌. 
அது, ஏறக்குறைய, ஐரோப்பாவின்‌ அளவு பெரிதானது. அங்‌ 
கும்‌, ஐரோப்பாவில்‌ இருப்பதுபோல்‌, மொழி, பண்பாடு, அரசி 
யல்‌ சரித்திரம்‌, இவற்றில்‌ வேறுபட்ட பலவகையான மக்களி 
னங்கள்‌ வாழ்ந்து வருவதைக்‌ காணலாம்‌. வடக்கேயுள்ள பட்‌. 
டஉாணியர்‌, பஞ்சாபியர்‌, இரஜபுக்திரர; மேற்கே காணப்படும்‌ 
குஜராத்துயர்‌,..மராட்கியர்‌ ; கிழக்கேயுள்ள வங்காளியர்‌, பீஹா 
சியர்‌; தெற்கேயுள்ள ஆந்திரர்‌, கன்னடர்‌, தமிழர்‌, மலையாளி 
கள்‌, இலங்கையிலுள்ள சிங்களர்‌ இவர்கள்‌ அனைவரும்‌ இந்இய 
மக்களேயாவார்கள்‌. 


இவர்கள்‌, மிகப்பழங்காலமுதல்‌ இந்திய நாட்டைப்‌ படை. : 
யெடுத்து வந்து, குடியேறிய பல்வகைக குழுவினரின்‌ வழித்‌ 
தகோன்றியவர்களேயாவர்‌, அக்குழுவினர்களுள்‌,. திராவிட்ரும்‌, 
ஆரியரும்‌, இஸ்லாமியரும்‌ மிகவும்‌ முக்கியமானவர்கள்‌. இராவி 
டர்களும்‌ ஆரியரும்‌ இந்துசமய த தவர்கள்‌ ; ஆஃலால்‌ அரசிய 
லில்‌ ஒரே இன தகைசசோரந்தவாகளர்க வகுககப்பட்டுள்ளனர்‌. 
அராபியரும்‌, அருக்காகளும்‌, ஆப்கானியரும்‌, மங்கோலியரும்‌ 
முஸ்லீம்‌ கூட்டத்‌ தினர்‌ ஆவர்‌. இக்துக்களாய்‌ இருந்தவர்களும்‌ 
பலர்‌ முஸ்லீம்களாக மாறியிருக்கினறனர்‌. ஏனைய மதத்தினர்க 
ளாகிய பெள தீதரும்‌,” சமணரும்‌, இறிஸ்துவரும்‌, முன்‌ இந்துக்க 
ளர்ய்‌ இருந்தே பின்‌ அவ்வாறு மாறியவர்கள்‌. ஆகையால்‌ 
திராவிடக்‌ குழுவையாவ து, ஆரியக்குழுவையர்வது. சார்க்துவ 
ராக வேண்டும்‌. 


திராவிட இனத்தவர்‌ :-- 


._. மிகத்தொன்மை வாய்ந்த நாகரிக மக்களாக விளங்கும்‌ இரா 
விடர்‌, விந்இயமலைக்குத்‌ தெற்கேயுள்ள இந்திய நிலப்பரப்பு 
முழுவ திலும்‌ வாழந்து வருகின்றனர்‌. வட்ழெக்கிலும்‌, வட்மேற 
கிலும்‌ வாழ்ந்துவரும்‌ மக்கள்கூட்‌, இராவிட்மும்‌ ஆரியமும்‌, அல்‌ 
லது இராவிட்மும்‌ மங்கோலியமும்‌, . அல்லது திராவிடமும்‌ சீத்‌ 
அய்மும்‌ கலந்துள்ளவர்களே என்னலாம்‌. (பகம்‌) ஆரியர்‌ 


(2) 


கீள்‌ அளவிற்‌ சுருங்கியிருக் காலும்‌, பல இராவிட்க்கூட்ட த தாரி 
டைத. தங்களுடைய மொழியையும்‌, பண்பாடுகளையும்‌ பரவச்‌ 
செய்து, அவாகளை த தங்களோடு சோத்து, (தங்கள்‌ கிலையைப்‌ 
பலப்படுத யிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ வடக்கே அ இகமாக 
உள்ளனர்‌. இந்திய நாடெங்கும்‌ விரவிக்‌ காணப்படும்‌ முஸ்லீம்‌ 
கள்‌ வட இந்தியாவில்‌ சில பகுதிகளில்‌ மிகுந்து சாணப்படுன்‌ 
றனர்‌. ஆகவே, அவ்வாறு மிகுந்துள்ள பகுதிகளில்‌ தங்களுக்‌ 
கே ஆட்சி உரிமை கிடைக்கவேண்டும்‌ என்று அவர்கள்‌ இப்‌ 
பொழுது பாக்கிஸ்‌ கானை ஸ்‌.சாபித்துவிட்டார்கள்‌. 


ஆரியம்‌ என்றும்‌ இராவிடம்‌ என்றும்‌ மக்களில்‌ இனவேறு 
பாடு இப்பொழுது இந்தியாவில்‌ இல்லை என்றும்‌, அது மொழி 
களின்‌ இனவேறுபாட்டையே கு.றிக்கிறகென்றும்‌ சில அறிவாளி 
கள்‌ உண்மையாகவே கஈம்புகன்றனர்‌, அவ்விரு குழுவினரிடை 
யும்‌ நெடுங்காலமாக ஏற்பட்ட உட்கலப்பாலும்‌, தாங்கள்‌ பொது 
வாகத்‌ தழுவிக்கொண்ட சமய உணர்ச்சியாலும்‌, அவர்களுடைய 
தூய தனிநிலை வேறுபாடுகள்‌ இப்பொழுது குறைம்‌ திருப்ப தில்‌ 
ஐயமில்லை. ஆனாலும்‌, அவ்விரு குழுவினரும்‌ இரண்டறக்கலக்து 
ஒரே இனமாகிவிட்டனர்‌ என்று சொல்லமுடியா து. 


இந்தியாவிற்கு அடுத்த! வடமேற்கில்‌, ' இராவிட்‌ இனத்‌ 


, ைச்சேர்ச்த பிராகுவி என்ற மொழியொன்று பயிலப்படுகிற து. ' 


இன்னும்‌, சிர்துகதி இரத்தில்‌ புதைர்துடெற்த லெ நகரங்கள்‌ 
தொண்டி எடுககப்பட்டுள்ளன. அவை, சரிததிரகால த்திற்கும்‌ 
அப்பால்‌, சுமார்‌ 5000 ஆண்டுகளுக்கு முன்னிருந்த இராவிடர்‌ 
களுக்கு உரியனவாகக்‌ கருதப்படுகின்றன. இததயைய சான்று 
களைக்‌ கொண்டே, ஒருகாலத்தில்‌ அதாவது, சுமாா ஐயாயிரம்‌ 
ஆண்டுகளுக்குமுன்‌ இந்தியா மூழுவதும்‌ இராவிடர்களுடைய 
ஆட்சியில்‌ இருந்துவந்ககாகக்‌ கொள்ளலாம்‌. ஆனால்‌. இக்கா 
ல.,திலோ, தெலுங்கு, தமிழ்‌, கன்னடம்‌, மலையாளம்‌, களு முத 
லிய இராவிட மொழிகளைப்‌ பயின்றுவரும்‌ இராவிட்‌ இனத்து 
மக்கள்‌ சென்னை மாகாணம்‌, கொச்சி, இருவர்ங்கூர்‌, புதுக்கோட்‌ 


மை, மைசூர்‌, ஐதராபாத்தில்‌ ஒரு பகுதி என்னும்‌ இவற்றினுள்‌ : 


அடங்கியவர்களாகக்‌ குறைந்தே காணப்படுகின்றனர்‌. 


க. ்‌ இலங்கையில்‌ ' தமிழர்கள்‌ வாழ்க்‌. துவரும்‌ வடக்கும்‌ கிழக்கு 
மான மாகாணங்களையும்‌ தற்காலத்‌ திராவிட்‌ காட்டின பகுதி 
யாகவே கொள்ளவேண்டும்‌. 


திராவிடக்‌ குழவின்‌ தோற்றம்‌ :-- 


. தமிழ்‌ என்னும்‌ பெயரிலிருந்து சிதைந்து கேர்ன்றிய (இர 
விட' அல்லது * இரமிள ' என்னும்‌ ஆரியச்‌ சொல்லில்‌ இருந்தே 
திராவிடம்‌ என்னும்‌ சொல்‌ தோன்றியது, தமிழ்‌ அல்லது திரா 
விட இனமக்களின்‌ தோற்றம்‌ நமக்கு எட்டாத மிகப்‌ பழைய 
காலதததாய்‌ மறைந்து கெக்றெது. அதைப்பற்றிப்‌: பலவித 


மொகோந்தோ ஜாறவில்‌ கண்டெடுக்கப்பட்ட 


ழத்திரை 


நி 66 027 


ம்‌ 


மரித்தவர்களை அடக்கம்‌ பண்ணும்‌ மட்‌ 


(85) 


விந்தைக்‌ கதைகளும்‌ மாறுபட்ட கொள்கைகளும்‌ உண்டு. இகந்து 
யாவிலும்‌ இலங்கையிலுமுள்ள மலைகளிலும்‌ காடுகளிலும ஒதுங்கி, 
வாழ்ந்துவரும்‌ பழங்குடி மக்களைக்‌ காணும்பொழுது, இராவிடர்‌ 
கள்‌ வெகுகாட்களுக்குமுன்‌ இந்தியாவைப்‌ படையெடுத்து வ்க்த 
ஒரு குழுவினர்‌ என்றே தெரிகிறது. அவ்விதம்‌ படையெடுத்து 
வந்தவர்கள்‌, மிலேச்சர்களாய்‌ அங்கு வாழ்ந்துவந்த தொல்குடி 
மக்களைக்‌ காடு மலைகளுக்கு த்‌ அரத்‌ திவிட்டுத தாங்கள்‌, செழிக 
அப்பரற்த வெளி நிலங்களிலும்‌, வண்டல்‌ வளமிக்க ஆற்றோரங்‌ 
களிலும்‌, ந்து இ தீரத்திற்‌ கண்டுபிடித்ததுபோன்ற ஒரு 
இறந்த நாகரிக வாழ்ககையை நாட்டியிருக்கலாம்‌. வட இந்து 
யாவில்‌ சரித்‌இரகால த்திற்குமுன்‌ வழங்கிய இராவிட்‌ நாகரிக 
மானது, பிற்காலத்‌இற்‌ படையெடுத்துவக்‌ த வேற்றின த்தோ 
சால்‌ ஒன்று, அழிக்கப்பட்டிருக்கவேண்டும்‌, அன்றேல்‌, மாற்றி 
,அமைக்கப்பட்டிருக்கவேண்டும்‌. ஆனால்‌, இந்தியாவின்‌ தென 
பாகத்தில்‌ திராவிட நாகரிகம்‌ செழித்தோங்கி, சரித்‌திரகாலம்‌ 
தோன்றிய பின்னும்‌ யாதோர்‌ இடையூறுமின்றித்‌ தொடர்ச்ச 
யாய்‌ வளர்ந்துவந்ததகால்‌, தமிழர்கள்‌ கல்‌, இரும்பு என்ற பலவிதக்‌ 
கால நிலைகளிலும்‌ பயின்றுவநித பண்பாடுகள்‌ அனைத்தும்‌, 
அழிவு மாணுதல்களுக்குள்ளாகாமல்‌ அப்படியே வழங்கப்பட்டு 
வருவதை காம்‌ இன்னும்‌ காணலாம்‌. அவ்விதம்‌ வாழலுற்ற 
இராவிடர்‌ பெருமபாலான தொல்குடி மக்களையும்‌ தம்மோடு 
சேர்த்துச்‌ கலம்‌ துகொண்டிருக்கவேண்டும்‌. இவ்வாறு ஒன்றிக்‌ 
கலந்துகொள்வைதைத்‌ தென்‌ இந்தியாவிலும்‌, இலங்கையிலும்‌ 
இன்றும்‌ காணலாம்‌. வேடர்களும்‌ இருளர்‌ என்னும்‌ கூட்ட க 
தாரும்‌ நாகரிக மக்களோடு மெதுவாக ஓன்று சேர்ந்து 
வருகிறார்கள்‌. 


அமேரியர்கள்‌ :— 


இறிஸ்‌துவின்‌ காலத்திற்கு இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு 
முன்னர்‌, ஈராக்‌ என்று இப்பொழுது வழங்கப்படும்‌ நாட்டில்‌ 
சுமேரியர்‌ என்று ஒரு கூட்டத்தார்‌ வாழ்ந்து வந்தனர்‌. அவர்‌ 
கள்‌ கட்டியுள்ள பட்டணங்கள்‌ பல இப்பொழுது வெட்டியெடுக 
கப்பட்டுள்ளன. அவற்றிலிருந்து அவர்களே மனித காகரிகக 
இற்கு அடிகோலிய முதல்‌ மக்கட்குழுவினர்‌ என்பைத ஐயமிண்‌ 
நிக தெரிர்துகொள்ளலாம்‌. டாக்டர்‌ ஹால்‌ என்னும்‌ அறிஞா 
சுமேரியா்களை,.த்‌ தென்‌ இந்திய இந்துக்களோடு, அதாவது, 
திராவிட மக்களோடு ஒப்பிட்டிருக்கிறார்‌. ஆ.கலால்‌, பழைய 
சுமேரிய நாட்டுப்‌ பகுஇயிலிருந்து கான்‌ இராவிடர்களுடைய முன்‌ 
னோர்கள்‌ வர்‌ திருக்கவேண்டும்‌ என்று பலரும்‌ கருதுகின்றனச்‌. 


சிந்து நதி தீரம்‌ :-- 


சிந்து வெளி நிலத்தில்‌ நடத்தப்பட்ட புதைபொருட்‌ சோ 
னையின்‌ விளைவாக, சரித்திர காலத்திற்கு முந்திய இர்‌ இய 


காகரிகம்‌ சுமேரிய நாகரிக த்தோடு. பெரிதும்‌ ஒத்திருப்பது கனகு 


(க்‌) 


வெளியாகிறது. ஆனாலும்‌, சுமேரியாவில்‌ இருர்துதான்‌. அம்ச 
காகரிகம்‌ வந்தது என்று சொல்லமுடியாது. அப்புகை பொருட்‌ 


சோதனையிலிருந்து, மிகப்‌ பழையகால த்திற்கு முன்னரே இட்‌ திய்‌ 


நாகரிகம்‌ தோன தியிருந்தது என்று மட்டும்‌ கொள்ளலாம்‌. ஒரு... 


வேளை தொடர்புடைய இருவகைக்‌ கூட்டத்தார்‌ ஒரே காலத்தில்‌. 


இத்‌ தகைய நாகரிகத்தை இரண்டு இடங்களிலும்‌ நிறுவி இருக்க. 
லாம்‌. 


புதைக்கும்‌ பழைய வழக்கம்‌ :-- 


மண்ணால்‌ வண ஈக தாழிகளில்‌ இறந்தவர்களை வைத்து மூடிப்‌: 
புதைப்பது பழங்கால மக்களின்‌ வழக்கங்களில்‌ ஒன்ற. இவவழக்‌ 
கம்‌ சுமேரியருககும்‌ திராவிட்ருக்கும்‌ பொதுவானது. ஆனால்‌, 
ஆரியர்களுக்கும்‌, அவர்களுக்குப்பின்‌ இந்தியாவிற்கு வ்ந்‌த ஏனைய 
மக்களுக்கும்‌ இவவிதம்‌ புதைக்கும்‌ வழக்கம்‌ கிடையா து. இவ: 
வாறு புதைககப்பட்ட மட்கலங்கள்‌ பல, சிந்து வெளி நிலத்திற்‌ 
கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அவை இராவிடர்‌ ஒரு காலத்தில்‌ 
அங்கு வாழ்ந்து வக்‌ கமைக்குச்‌.சான்று பகர்வனவாகும்‌. இறிஸ்து 
வின்‌ காலத்திற்குப்‌ பின்னரும்‌ சில நாற்றாண்டுவரையில்‌ தென்‌ 
"இக்இயாவில்‌ இந்த வழக்கம்‌ இருந்து வந்திருக்கிறது. இள்ளி' 
வளவன்‌ என்னும்‌ சோழ அரசன்‌ இறந்ததும்‌, அவனை மட்கல, த்‌ 
தால்‌ மூடிப்‌ புகைதக்ககாகக. தமிழ்‌ இலக்கியத்திலும்‌ கூறப்பட்‌ 
டுள்ளது. (புறகானூ ௮2286) இன்னும்‌ கென்‌ இக்தியாவில்‌: 
நல்ல முறையிற்‌: புதைபொருட்‌ சோதனைகள்‌ நடத்தப்படவில்லை ,: 
ஆயினும்‌, தற்செயலாகப்‌ பல செய்திகள்‌ கண்டுபிடிககப்பட்டுள்‌ 
ளன. தஇருநெல்வேலி ஜில்லாவில்‌ தாம்பிரவருணி ஈஇக்கரையி' 
லுள்ள ஆதிச்சநல்லூர்‌ என்னும்‌ இட்த்தில்‌ செதகோரைப்‌ 
புதைகதுவைத்த தாழிகள்‌ ஆயிரக்கணக்காகக்‌ கண்டுபிடிக்கப்‌ 
பட்டுள்ளன. சென்னை மாகாணம்‌ முழுவ இலும்‌ எங்குப்‌ பார்த. 
காலும்‌, கட்டிட வேலைகளுக்காகத தோண்டும்பொழுதெல்லாம்‌. 
புதைக்க தாழிகள்‌ காணப்படுகின்றன. தஇராவிட்க்‌ குழுவினரி 
டையே தமிழ்‌ மக்கள்‌ தான்‌. தடை வப விடாது. பல்ப்‌ 
வட்‌ திருக்கிறார்கள்‌. 


சிந்துவெளி நாகரிகம்‌ :-- 


சிந்துவெளிப்‌ பகுதியில்‌ நாகரிகத்தின்‌ உயர்நிலை யெய்‌ த: 
'வர்ழ்க்துவடீக திராவிடா தங்களைவிட்க குறைந்து நாகரிகமுடைய 
ஒரு குழுவினரால்‌ அழுக்குண்டனர்‌. புகைபொருட்‌ சோதனைச்‌ 
சர்ன்று கொண்டும்‌, அவர்களைப்‌ படையெடுத்து மோதிய ஆரி 
ய்ர்களே எழுதியுள்ள குறிப்புகளிலிருக்தும்‌, பழங்காலத்‌ இராவி: 
உரின்‌' உயரிய நாகரிகம்‌, ஈனகு தெளியப்படும்‌. அவர்களுடைய 
ஈகரங்களில்‌ பல அடுக்கு மாடங்கள்‌ கொண்டி உயர்ந்த கட்டிட்ங்‌ 
கள்‌ நூற்றுக்கணக்காக இருந்தன. சாதாரண மக்கள்கூட்‌ நீர்ச்‌ 
சாலகங்களும்‌ தண்ணீர்‌ வசதிகளும்‌ அமைந்துள்ள நல்ல வீடுக 
ளில்‌ வாழ்ந்‌ திரும்தனா. உலோகங்களைக்‌ கொண்டு அவர்களுக்‌. 


(5) 


குது தெர்ழில்‌ செய்யத்‌ தெரியும்‌. பளிங்கிலும்‌ மண்ணிலும்‌ பல்‌ 
வகைப்‌ பாத்திரங்கள்‌ செய்தனர்‌. 'மொகஞ்ச தரோவில்‌ கிடைகுத 
கடனமா இன்‌ உருவெழுதிய வெண்கலப்‌ பாவையொன்று, கற்‌ 
காலம்‌ தென்‌ இந்தியாவிற்‌ காணப்படும்‌ ,ஆட்ற்பெண்ணை அப்‌ 
படியே ஒத்திருக்கிறது. அப்பழங்கால மக்கள்‌ சத்திர எழுத்துக்‌ 
களால்‌ எழுதவும்‌ கற்றிருந்கனா. சிந்து வெளியிலே கண்டெ 
டுக்கப்பட்ட பல சாசனங்களின்‌ பொருளை த தெரிக்துகொள்வ தற 


காக இன்னும்‌ கலைஞர்கள்‌ முயன்றுவருறொர்கள்‌. தென்‌ இந்தி 


யாவில்‌ இத்தகைய சித்திர எழுத்துக்கள்‌ இதுவரை காணப்‌ 
படாவிடினும்‌, அவ்வித எழுத துமூறை பொதுவாகத்‌ திராவிடர்‌ 
களிடைப்‌ பயிலப்பட்டு வந்ததாகக கொள்ளலாம்‌. 


பழங்காலத்‌ திராவிடரின்‌ சமயக்‌ கொள்கைகள்‌ :_- 


தற்காலத்‌ இராவிடர்கள்‌ இந்துக்கள்‌ தான்‌ : ஆனால்‌, ஒநிஸ்‌, 

துவமதம்‌, இஸ்லாமியமதம்‌ என்பதுபோல்‌ இந்துமதம்‌ என்பது 
ஒன றில்லை. இந்துமகம்‌ ஒரு மதகுருவால்‌ அமைக்கப்பட்டது 
என்றும்‌ சொல்வ தற்கில்லை. அது ஜம்பது நூற்றாண்டுகளாக 
ஆரியர்‌ இராவிடர்‌ என்ற இருவகை மக்கட்‌ குழுவினருமர்கச்‌ 
சேர்ந்து இரட்டி. எடுத்த அனுபவ ஞானத்கையே குறிப்பதா 
கும்‌. இந்துமதத்தில்‌ முதன்மையாக வைணவம்‌, சைவம்‌ என்று 
இருபிரிவுகள்‌ உண்டு. பொதுவாக, சைவம்‌ எனப்படும்‌ சிவ 
நெறியான து பழங்காலத்‌ இராவிடர்களின்‌ சமயக்கொள்கைகளை 
அடிப்படையாகக்‌ கொண்டெழுந்தது என்னு சொல்லலாம்‌. சிவ 
நெறியே தென்‌ இக்தியாவிலும்‌ வட்‌ இலங்கையிலும்‌ வாழ்ந்து 
வரும்‌ இராவிட்‌ மக்களுக்கு உகந்து நெறியாக வழங்கி வருவைத 
கண்க காணலாம்‌. இன்னும்‌, சைவ சித்தாந்த உண்மை பிறக்‌ 

தது தென்றமிழ்‌ காட்டிலே என்பது உளள ஒர னா இம 


புறவைகளும்‌ விலங்குகளும்‌ சூழ, ஒரு மனிதன்‌ கால்மேல்‌ 
கர்ல்போட்டு வீற்றிருப்பதுபோன்ற உருவம்‌ பொறித்த இலச்‌ 
சினைகள்‌ பல மொகஞ்ச தரோவிலிருக்து இமை துள்ளன. சிவ 
னுக்குப்‌ பொதுவாகச்‌ சொல்லப்படும்‌ சாயல்‌, தோற்றங்கள்‌ 
எல்லாம்‌ இந்த உருவததிற்கும்‌ அமைச்‌ இருக்கன்‌ றன; ஹீராஸ்‌ 
அடிகள்‌ போன்ற சில அறிஞர்கள்‌ இந்த இலசசினையிலுள்ள 
மனித உருவமே சிவபெருமானுடைய ஆத உருவெனறும்‌, 
அதைச்‌ சுற்றிலும்‌ காணப்படும்‌ குறிகளும அடையாளங்களும்‌ 
அக்காலத்‌. இராவிட்ரிடைப்‌ பிரிந்து காணப்பட்ட பல்வேறு 
மக்கள்‌ கொண்டுள்ள அடையாளக்கு றி என்றும்‌ கருதுகின்‌ றனர்‌. 
ச்சாலத இராவிட மக்கள்‌ வழிபடுவதுபோல்‌, அவர்கள்‌ முண 
னோர்களாயெ பழங்காலத்‌ இராவிடரும்‌ சிவனை இலிங்கவுருவாக 
வும்‌ வைத்து வழிபட்டனர்‌. ரியர்‌ வருகைக்கு முன்னர்‌ வட 
இக்தியாவில்‌ வதிந்த இராவிட்‌ மக்கள்‌ தொழில்‌ முறைகளிலும்‌, 
வேலை த.இ.ற அட்பங்களிலும்‌ சிறந்து விளங்யெதன றி, மற்றும்‌ 
வானநூல்‌, மருத்துவம்‌, விஞ்ஞானம்‌ போன்ற பல கலைகளிலும்‌ 
ககைகேர்ந்தவர்களாய்‌ இரும்தனர்‌. இந்தியாவின்‌ வெப்ப தட்பன்‌ 


(6) 


களர்ல்‌ உண்டாகக்கூடிய நேர்ய்களையும்‌ அ ற்றைத்‌ தீர்த்து 
வைக்கும்‌ உள்நாட்டுத்‌ தழை மருந்துகளையும்‌ பற்றி ஈனகு தெரிந 
இருந்தனர்‌. ஆரியர்கள்‌ இந்தியாவிற்குள்‌ நுழைக து இப்பழக. 
இராவிடர்களோடு தொட்ர்பு கொண்டபின்னரே, அவவாரியரும்‌. 
இ.த்துறைகளிற்‌ பயின்று தேர்ச்சிபெறலாயினர்‌ எனறு சொல்‌. 
லப்படுகறது. பின்னர்‌, சமஸ்கிருத மொழியில்‌ தோன்றிய கலை 
நூல்கள்‌ எல்லாம்‌ இவ்விதத்‌ தொடர்பின்‌ பயனாகவே எழுதப்‌ 
பட்டவை, (முக்கர்ஜி எழுதிய இந்து நாகரிகம்‌'' எனனும்‌: 
தலைப்‌ பார்க்கவும்‌.) சிந்துவெளியிடையே கண்டுபிடி கீத இவ்‌ 
வளவு உயரிய நாகரிகம்‌ அந்த எல்லையளவுக்கு மட்டுமே உரிய: 
தாக இருந்திருக்க முடியாது. தென்‌ பகுதியிலுள்ள திராவிடர்‌ 
களும்‌ ௮ையொத த உயரிய நாகரிகமும்‌ பண்பாடும்‌ பெற்றவர்‌ 
களாய்‌ இருந்‌ திருக்கவேண்டும்‌. பின்வரும்‌ சில. அ த தியாயங்க. 
ளில்‌ தமிழரைப்‌ பற்றிய வரலர்னும்‌ இலக்கியமும்‌ இவவுண்மை 
யை எவ்வாறு விளக்குஇன்றன என்பதைப்‌ பார்ப்போம்‌. 


அத்‌ இயாயம்‌--8 


ஆரியர்‌ வருகை :-- 


வேதங்களைக்‌ கொண்ட ஆரியர்‌ முகல்‌ தற்கால ஐரோப்பியர்‌ 
கள்‌ வரை, இந்தியாவைப்‌ படையெடுததுவந்த ஒவ்வொரு கூட்‌ 
டத்தாரும்‌, இராவிடர்களுடைய பழங்கால நாகரிகதைத அடிப்‌ 
படையாக வைத்துக்கொண்டே அதன்மேல்‌ கங்கள்‌ தங்கள்‌ நாக 
ரிகததை நிறுவ முயன்றும்‌, நிறுவியுமுள்ளார்கள்‌. ஓர்‌ அழகிய 
மாளிகையின்‌ அடிப்படையானது எவ்வாறு வெளியே பார்ப்பவர்‌ 
களுக்குத்‌ தோன்றா கோ, அதேபோல்‌ இக்தியப்‌ பண்பாடுகளுக்கு 
அடிகிலையாக அமைந்துள்ள இராவிட நாகரிகமும்‌ வெளிப்படாது 
மறைந்துகிடக்கிறது. ஆரியர்‌ படையெடுப்பு முதல்‌ ஆங்கிலர்‌ 
ஆட்சி வலிபெற்ற இக்காலம்வரை அந்த அடிப்படையின்மேல்‌ 
எழுப்பப்பட்டுள்ள மேற்கோப்புக்‌ கட்டிட்ங்களின்‌ . ஒவ்வொரு 
பகுதியையும்‌ விடாமல்‌ யாவரும்‌ கற்றறிந்து களிப்படைகின்றனச்‌. 
ஆனால்‌ அத தகைய பண்பாட்டுக்‌ கோயிலை த தாங்கிகிற்கும்‌ அடிப்‌ 
படையாதுஎன ஆயந்‌தறிவார்‌ சலரேயன்றோ! அம்மாளிகையை,தீ 
தாங்கிநிற்கும்‌ அடிப்படையாகிய நம்‌ பழங்கால. முன்னோர்களால்‌ 
அமைக்கப்பட்ட கட்டிடம்‌, காலம்‌ என்னும்‌ மணலால்‌ மூடப்பட்டு, 
ஆழப்‌ புகைந்து கடக்கிறது, ்‌ 


' ஐயாயிரம்‌ ஆண்டுகளுக்குமுன்‌ இந்தியா எவ்வளவு ஈர்கரிகம்‌ : 
வாய்ந்த நாடாக இருந்தது என்பதை அறிந்தோம்‌. இந்திய 
விற்கு அடுத்த மேற்குப்‌ பகுதியிலுள்ள ஈரான்‌, ஈராக்‌, எஇூப்து, 
பாலஸ்‌ இனம்‌ போன்ற மற்ற காடுகளிலும்‌ அதே காலத்தில்‌ 
அதற்கு ஒப்பான நாகரிகம்‌ வளர்ந்து வந்தது. அந்த நாடுகளில்‌ 
தோன்றி வாழ்ந்துவந்த மக்கள்‌ எல்லாரும்‌ தொடர்புடையவர்‌ 
களாய்‌, ஒதீத பழக்க வழக்கங்களையும்‌ நம்பிக்கைகளையும்‌" கொண் 
டிருக் கார்கள்‌. தென்‌ இடந்‌ தியாவில்‌ வாழ்ந்‌ துவந்த இராவிடர்களும்‌ 
அத தயைய குழுவினரின்‌ வழித்தோன்‌ றியவர்களேயாவர்‌. கிறிஸ்‌ 
அவின்‌ காலத்திற்கு மூவாயிரம்‌ ஆண்டுகளுக்குமுன்‌, மத்திய ஆச 
யாவிலிருந்து ஒரு வெள்ளைநிறக கூட்டத கார்‌ கிளம்பி மேறகு 
ஐரோப்பாவைப்‌ பாழ்படுத்திப்‌ பின்னர்‌ தெற்கிலுள்ள நாகரிக 
காடுகளின்மீதும்‌ பொங்கி எழுந்து தாக்கினர்‌. 


, ஐரோப்பாவில்‌ வர்ழ்க்த தொல்குடி மக்களை அவர்கள்‌ எளி ' 
தில்‌ வென ணு வடபகு தியில்‌ குடியேறினர்‌. இக்கர்லததில்‌ அவர்‌ 
களுடைய. கான்முளைகளாய்‌ இருப்பவர்கள்‌ நார்டிக்‌ வகுப்பினர்‌ 
என்று பெருமையுடன்‌ தங்களைக்‌ கூறிக்கொள்கின்றனர்‌. ஆனால்‌, 
அப்பொழுது அவர்கள்‌ வென்று துரத்திய பழங்குடி. மக்களை 
விடத்‌ தாங்கள்‌ ஒன்றும்‌ அவ்வளவு மேலான நாகரிகம்‌ படைகு. 
இருக ததாகது தெரியவில்லை. அவர்கள்‌, அகேகமாய்‌, மிலேசசர்‌ 
களைப்போன்ற கீழ்நிலை, வாழ்ககையையுடையவர்களாய்‌, இயற்‌ 
கைப்‌ பொருள்களைப்‌ பல கடவுளர்களாகக கொண்டு வழிபட்டுவக்‌ 


(8) 


தனர்‌. அந்தக்‌ குழுவைச்‌ சேர்ந்த சல கூட்டத்தார்‌ தெற்கு 
கோக்கிவந்து சிறிது சிறிதாய்‌ ஈடுநிலக்‌ கடல்‌ பகுதியிலுள்ள காக 
சிக மக்களையெல்லாம்‌ வென்றனர்‌. அவ்விதம்‌ வென்ற மக்களை த 
தங்களோடு சே க துக்கொண்ட தோடு, அவர்களுடைய பண்பாடு 
களையும்‌ : வாங்கிக்கொண்டு, அவற்றை வளம்படுத்இத்‌ திருத்தி 
யமைத்து, வேறொரு: நாகரிகமாய் த்‌ தோன்றும்படி அங்கேயே 
புகுததினர்‌. இவ்விதம்‌ எழுக்க புதிய நாகரிகம்‌ இரீஸ்‌ நாட்டிலும்‌ 
ஈஜியன்‌ கடல்‌ தீவுகளிலும்‌ மிகவும்‌ உச்சநிலையை அடைந்தது. 
அங்கிருந்து மெதுவாக இத்தாலிய நாட்டினுட்‌ புகுந்து, பெருமை 
வாய்க்‌ த ரேர்மன்‌ நர்கரிகமரக அது வளர்ந்தோங்யெ து. அகன்‌ 
பின்னர்‌ கான்ஸ்டென்டைன்‌ என்னும்‌ புகழ்பெற்ற பேரரசரின்‌ 
ஆட்சியில்‌ (௮. பி. 264-205) ரோமர்கள்‌ கிறிஸ்துவ மதத்தைத்‌ 
அங்கள்‌ நாட்டு மதமாக ஏற்றுக்கொண்டனர்‌. இவ்வாறு வளர்ந்‌ 
தோங்கிய கிறிஸ்துவ மதமும்‌ ரோமர்‌ நாகரிகமும்‌ தென்‌ ஐரேர்ப்‌ 
பாவிலிருந்து வட்‌ ஐரோப்பா முழுதும்‌ பரவி, பிரிட்டிஷ்‌ இவுக 
யும்‌ அடைந்தன, கிறிஸ்துவ மதம்‌ தென்‌ ஐரோப்பாவில்‌ ஏற்படு 
முன்‌, அங்கு இயற்கைப்‌ பொருள்களையே ஆண்‌ தெய்வங்களாக 
வும்‌, பெண்‌ தெய்வங்களாகவும்‌ கொண்டு வழிபட்வெந்‌ தனர்‌. 


அவர்களுடைய அப்பல்லோ, மார்ஸ்‌, ஜுப்பிட்டர்‌ போன்ற: 


தெய்வங்களின்‌ பெயர்கள்‌ யாவரும்‌ அறிந்தனவே. 
இந்தியாவில்‌ ஆரியர்கள்‌ :-- 


ஐரோப்பர்வின்மீ தும்‌, ஈடுகிலக்கட்ல்‌ காடுகளின்மீதும்‌ இிர்த்‌ 


துச்‌ சென்ற வெள்ளைகிறக்‌ கூட்டத்தார்‌, அதேகாலத்‌இல்‌ இந்தி 


யாவிறமும்‌ வரத தொடங்கினர்‌. அவ்விதம்‌ இங்குவக் த அக்கூட்‌ 


ட்ப பகுதியினர்‌ ஆரியர்‌ என்று தம்மைக்‌ கூறிக்கொண்டனர்‌. 


அப்பெயரே ௮க்தக குழுவினர்‌ அனைவருக்கும்‌ பின்னர்‌ வழங்கல 
யிற்று. ்‌ 

, வேறுபட்ட வெப்ப தட்பங்களையுடையு வெவ்வேறு நாடு 
களுக்கு ஆரியர்‌ எவ்வாறு சென்று குடியேறினர்‌ என்பதைப்‌ 
பார்த்தோம்‌. அதனால்‌ அவர்கள்‌ பல பகுதியினராகப்‌ பிரிந்து 
'வேறுபட்டு, ஒவ்வொரு பகுஇயினரும்‌ ௧க.த,கமக்கு உகந்த வழியில்‌ 
வாழ்க்கைப்‌ பண்பாடுகளை அமை த்துக்கொண்டனர்‌. அப்படி 
பருந்தும்‌, இக்காளில்‌ அவர்கள்‌ பேசும்‌ பலவகை மொழிகளிலும்‌ 
ஒருவித ஒற்றுமையும்‌, பொது ததன்மையும்‌ விளங்கக்‌ காணலாம்‌. 
அவவினப்‌ பகுதிகளின்‌ மொழிகள்‌ அனைத்தும்‌ ஆரியக்‌ குழு 
வின தைச சோந்ககாகச சொல்லப்படும்‌. ஆனால்‌ ஆரியக குழு 
வின தீது மொழிகளைப்‌ பேசுவோர்‌ அனைவரும்‌ ஆரியககூட்ட ததி 


னா என்று சொல்லிவிடமுடியாது. தாங்கள்‌ வென்றடக்கிய மக்‌. 


களிடையெல்லாம்‌ ஆரியர்‌ தங்கள்‌ மொழியைப்‌ புகு,த்‌இனர்‌ என்‌ 
பது நன்கு தெரிந்ததே. ஆரியர்களால்‌ வெல்லப்படாத மக்கள்‌ 
கூட்‌ அவர்களாற்‌ பெரிதும்‌ மாறு கல்‌ அடைந்துள்ளனர்‌. 


(85) 
வதம்‌ தோன்றிய காலம்‌ :-- 


... மூகன்‌ முதலாக வந்த ஆரியர்கள்‌ சட்லெஜ்‌, யமுனை என்‌ 
னும்‌ ஆனுகளுக்கு க்‌ தெற்கே வரவில்லை. அவைகளுக்கு வட்பக்‌ 
கமே தங்கிவிட்டனர்‌. நாளடைவில்‌ மேன்மேலும்‌ ரியர்கள்‌ 
வர,ததொட்ங்கி, தெற்கே சிந்து, கங்கை இவ்விரு ஆனுகளின்‌ 
வளம்‌ மிக்க கரையோரங்களாகப்‌ பார்த்துக்‌ குடியேறுவாராயினர்‌. 
அப்பொழுதும்‌, நிலையாக, அவர்கள்‌ ஓரிடமென்று தங்காது, 
மேய்ச்சல்‌ நிலங்களின்‌ நாட்ட்மாகவே கன்று காலிகளுட்ன்‌ இரிந்து 
கொண்டிருக்கனர்‌. ஐரோப்பாவிலுள்ள கங்களைச்சேர்ந்த இனத 
.அாரைப்யோல்‌, இவாக்ளும்‌ சூரியன்‌, அக்னி, வாயு போன்ற பல 
இயற்கைத்‌ தெய்வங்களையே வழி பட்டனர்‌. இந்திரன்‌ போன்ற 
வீரர்களையும்‌ தெய்வமாக வணங்கிவந்தார்கள்‌. 


செழிப்பான நிலத திலே வந்து குடியேறியதும்‌, அவர்களுக்கு 
இன்னும்‌ அதிகமான நிலத்தைக்‌ கைக்கொள்ளவும்‌, பிறரை 
"வென்று தாம்‌ மேலோங்கவும்‌ வேண்டும்‌ என்ற விருப்பம்‌ களரந்‌ 
'தெழுக்கது. அங்கு முன்னரே வாழ்ந்துவந்த நாகரிக மக்களின்‌ 
பண்பாடுகளையும்‌, வழக்க வழக்கங்களையும்‌ ஆரியர்கள்‌ விரைந்து 
கற்றுக்கொண்டனர்‌. ஆனால்‌ அவ்விதம்‌ இராவிடர்களுடைய 
பண்பாட்டு வாழ்க்கை முறையைத்‌ தாங்கள்‌ மதித்துக்‌ கைக்‌ 
'கொண்டார்களே தவிர, அப்பண்பட்ட பெருமக்களையும்‌ மதத்‌ 
'தொழுகவேண்டுமென்ற எண்ணம்‌ ஆரியர்களுக்கு இல்லை. அவர்‌ 
களை இகழ்ந்து கீழ்ப்படுகதுவை தயே நோக்கமாகககொண்ட்னர்‌. 


“ஆதலால்‌ அவ்விரு இறத்தார்களுக்கும்‌ நெடுகாளாக ஓயாத 


போராட்டம்‌ இருந்துவந்தது. 


ரிய முனிவர்களால்‌ அக்தக்கர்லத்இல்‌ பாட்ப்பட்ட காகச்‌ 


சொல்லப்படும்‌ இருக்கு வேதக்‌. இலுள்ள பாடல்களில்‌, தாங்கள்‌ 


வந்து குடியேறிய புதிய நாட்டில்‌ அக்கால ஆசியர்‌ எவவாறு தங்‌ 
கள்‌ வாழ்க்கையை நடத்தினர்‌ என்பதும்‌, அவர்களுக்கு முன்ன 
ரே அங்கு வாழ்ந்‌ துவம்‌, த மக்கள்‌ ஒவ்வொரு தடவையும்‌ எவ்வாறு 
அவர்களை எதிர்‌ ததனர்‌ என்பதும்‌, அவர்கள்‌ வாழ்க்கையில்‌ எய்‌ 

ய இன்ப துன்பங்கள்‌ யாவை என்பதும்‌ தெளிவாய்ச்‌ சிததிரிக்‌ 
கப்பட்டுள்ளன. எவ்வளவோ தத்துவார்த்தப்‌ பொருள்கள்‌ 
இருக்கு வேகத்தில்‌ அடங்கியுள்ளன என்று பிற்காலத்‌ தத்துவ 
ஞானிகள்‌ ஆராய்ந்து கூறியுள்ள போதிலும்‌, அதிற்‌ காணப்படும்‌ 
பாடல்கள்‌ எல்லாம்‌, தங்களுக்கு நன்மையும்‌ வெற்றியும்‌ அளித்த 
கடவுளர்களைப்‌ புகழ்ந்து பாராட்டுவனவாய, இன்னும்‌ ௮.த்தகைய 
உதவிகளை அளிக்கும்படி வேண்டுவனவாய்‌, அரசியல்‌ தன்மை 
யையே மு. தன்மையாகக்கொண்டு விளங்குகின்றன. 


. அவர்களுடைய கடவுளர்களாகிய வீரர்களில்‌ இந்திரனே 
முந்‌ தியவன்‌.. அதனால்‌, வேதப்‌ பாடல்கள்‌ பலவும்‌ அவனை கோக 
கியே பாடப்பட்டுள்ளன. ஆரியர்களுக்கு முன்னிருந்த பழங்‌ குடி 


' மக்கள்‌ பல கொகுஇயினராகப்‌ பிரிந்து பிரிந்து இருக்தகன்‌. 


( 10 ) 


அவர்களில்‌ முன்னேற்றமுடைய இனத்தவர்கள்‌: கோட்டை 
கொத களங்களில்‌ வாழ்ந்தனர்‌. ஆரியர்களை எதிர்த்து நடத்‌ இய 
போராட்டத்தில்‌ அவர்கள்‌ எல்லோரும்‌ ஒததுழைத்ததாகத்‌ 
தெரியவில்லை. ஆதலால்‌ அவர்களை த தாக்கிய ஆரியர்கள்‌ அவர்‌ 
கனை த தொகுதி தொகுதியாக எளிதில்‌ வென்றுவிட்டனர்‌. இரு 
க்கு வேதம்‌ 480-920 ஆவது பாடல்‌, ஆசியர்கள்‌ தாசர்‌ கூட்ட த்‌ 
காரின்‌ அரசனான சம்பரனை வென்று. அவன்‌ கோட்டைகளை 
அழிதததற்காக இந்திரனுக்கு நன்றி கூறுகின்றது. 37;98.-ச 
ஆவது பாடல்‌ வேத வேள்விகளில்‌ நம்பிக்கையற்ற தாசர்களை 
அழிக்கவேண்டுமென்று இந்திரனை வேண்டுகிறது. 4280-27 
ஆவது பாடல்‌ முப்பதினாயிரம்‌ தாசர்களை மோசடியர்ய்க்‌ கொலை 
செய்ததைக்‌ குறிக்கின்றது. (தாசர்‌ அல்லது தசியூ என்பது 
ஆரியர்‌ திரர்விடர்களுக்கு இகழ்ச்சியாகக்‌ கொடுத்த பெயர்‌.) 


ஆரியர்கள்‌ . இந்தியாவுக்குள்‌ நுழையும்பொழுது அங்கு 
வாழ்க துகொண்டிருந்‌த மக்கள்‌ செல்வமும்‌ உரனும்‌ படைத்தவர்‌ 
களாய்‌, நல்ல முறையில்‌ நாகரிக வாழ்வு பூண்டிருந்த செய்தியை 
இருக்கு வேதப்‌ பாடல்கள்‌ நமக்குத தெரிவிக்கின்றன. அவர்‌ 
களுடைய ஈகரங்கள்‌ நூற்றுக்கணக்கான மாளிகைகக£க்‌ கொண் 
டருந்தனவாகக்‌ கூறப்படும்‌. நாம்‌ இவவுண்மையைப்‌ புதை 
பொருட்‌ சோதனைகளின்‌ வாயிலாகவும்‌ கதெரிக்‌ துவருகிடறோம்‌. தங்‌ 
கள்‌ எதுரிகளுடைய ஈகரங்களின சிறப்பைககண்டு விம்மிதங்‌ 
. கொண்டு வியந்த செய்தியை அவர்களே அடக்கமுடியவில்லை. 
ஆரியாகள்‌, உண்மையில்‌, இராவிட்ர்களிடமிருந்ட தே கட்டிடங்கள்‌ 


கட்டவும்‌, பட்டணங்களில்‌ வாழவும்‌ கற்றுக்கொண்டனர்‌. ஆனால்‌ : 


ஆரியர்களும்‌ சில புதிய வழக்க பழக்கங்களை இந்தியாவுக்குக்‌ 
கொண்டுவம்‌ தனர்‌ என்பதில்‌ ஐயமில்லை. அவர்கள்‌ செத்தவர்‌ 
களைக கொளு த்துக்‌ கரைக்கும்‌ வழக்கமுடையவர்கள்‌. உள்நாட்‌ 
டுப்‌ பழக்கமான மூடிப்புைக்கும்‌ முறை அவர்களுக்கு அநாகரிக 
மாகத்‌. கோன்றியது. அதனால்‌, திராவிடர்களும்‌ நாளடைவில்‌ 
ஆரியர்‌ முறையைக கையாள த தொடங்னெர்‌, ஆரியாகள்‌ விலங்‌ 
குகளின வெடத இறைச்சியைக்‌ கடவுளர்களுக்குப்‌ படைத்தனர்‌. 
அவ்வித வேள்விச்‌ சடங்குகளுக்குச்‌ சிறந்த பலன்கள்‌ உண்டெண்‌ 
அம்‌ நம்பினர்‌. 


இருக்கு வேதம்‌ 7;21-6 ஆவது, 10;99-3 ஆவது பாடல்‌ 
கள்‌ தாசர்களையும்‌ மற்றும்‌ அவவின ததவர்களையும்‌ இலிங்க வழி 
பாடு செய்கிறவர்கள்‌ என்று இகழ்ச்சியாகக்‌ கூறுகின்றன. இதி 
லிருந்து ஆரியர்கள்‌ இிராவிடர்களுடைய மகக்கொள்கைகள முத 
லில்‌ ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிகிறது. திராவிடர்கள்‌ 
தாங்கள்‌ பயின்ற மொழியில்‌, கொண்டையைத தொல்லைப்படுத்த 
எழுப்புகின்ற ஒலிகளைக களைந்து, இயல்பாக எழுகின்ற இண்‌ 
னொலிகளையே கொண்டிருக்‌ தனர்‌. இசசிறப்பை இன்னும்‌ தமிழ்‌ 
மொழியிற்‌ காணலாம்‌. இகை மொழிக்கு 'ஒரு குறை என்று 
சிலர்‌ கருதுவர்‌. அதனால்‌ ஆரியர்‌ திராவிட மொழிகளுக்கு விளக்‌ 
கம்‌ இல்லையென்று ஏளனம்‌ செய்‌ தனர்‌. 


( 1 ) 
புராதன காலம்‌ :—.. 


ஆரியர்களுக்கும்‌ இராவிடர்களுக்கும்‌ கிகழ்க்க போராட்டத்‌: 
இன்‌ அடுத்த படியைப்‌ புராணகாலம்‌ என்று சொல்வர்‌. புரா 
ணங்களும்‌ பழங்‌ கதைகளும்‌ சரி க்திரகாலதக்திலே எழு தப்பட்டி 
ருப்பினும்‌, அவை ஆயிரககணக்கான ஆண்டுகளுக்குமுன்‌ நடந்த. 
கைகளையே கொண்டுள்ளன. ஆரியர்களும்‌ இராவிடர்களும்‌: 
தங்கள்‌ தங்கள்‌ வீரச்செயல்களை அழகிய கை தகளாய்‌ அமைது: 
இிருக்கனர்‌. பிற்காலத்தில்‌, அவர்கள்‌ நட்புக்கொண்டு உட 
னணுறைந்தபோது, அ௮க்கதைகள்‌ ஒன்றோடொன்று பின்னிக்‌: 
கலந்துகொண்டன. அவற்றைப்‌ பின்னர்‌ பகதிமானகளாயுள்‌ 
ளார்‌ எழுதத்‌ தலைப்படுகையில்‌, அவற்றின்‌ அரசியல்‌ தன்மையை 
அறவே மறந்துவிட்டனர்‌. இகககைகளின்‌ மூலமாய்‌ மதத்தைப்‌: 
பரப்பவேண்டும்‌ என்பதே அவர்கள்‌ நோக்கம்‌. அதனால்‌ மிகக 
உயர்வு ஈவிற்சியுடனும்‌ ஆரியர்களுக்கு ஏற்றம்‌ உண்டாகும்வி தகு. 
இலும்‌ அவைகள்‌ எழுதப்பட்டுள்ளன. 


இராவிட்ர்கள்‌ இந்தியாவின்‌ வடபாகத்தைக்‌ கைவிட்ட பின்‌ 
னருங்கூட்‌, செல்வமும்‌ ஆற்றலும்‌ நிறைந்த அசுரர்‌, அரக்கர்‌ . 


'என்று வழங்கப்பட்டனர்‌. அரசியல்‌ நிலையில்‌ எதிாதது நின்றா . 


லும்‌, ஆரியரும்‌ திராவிட்ரும்‌ ஒருவரிடமிருந்து மற்றவர்‌ பல்வகை 
வாழ்க்கை முறைகளைக்‌ கற்றுப்‌ பின்பற்றியபடியால்‌, இருவரு. 
டைய பழக்க வழக்கங்களும்‌ கொள்கைகளும்‌ பலவிதத்தில்‌ ஒத்தி. 
ருந்கன, இவ்விதம்‌ பரிமா றிக்கொள்வ தற்கு நீண்டகாலம்‌ சென்‌ 
திருக்கவேண்டும்‌. ஆகையால்‌, வேதகால த்திற்கும்‌ புராணகால. ' 
ததிற்குமிடையில்‌ பல. நூற்றாண்டுகள்‌ செனறதாகக்‌ கொள்ள 


லாம்‌, 


ஆரியருக்கும்‌ இராவிடருக்கும்‌ நேர்ந்த போர்‌, மூகலில்‌ சிறு: 
சிறு கூட்ட ததாரிடையே தோன்றிப்‌ பின்னர்‌ இந்தியா முழுவ 
அம்‌ பரவிவிட்டது. பல தடவைகளில்‌ ஆரியர்‌ அழியோடு அமி" 
க்துவிடும்‌ விதத்தில்‌ அவர்களுக்குத்‌ தீங்குகள்‌ கேரிட்டன. ௮௬ 
ரர்‌, அரக்கர்‌ எனப்படுவோர்‌ தங்கள்‌ கை மேலோங்கிய பொழு 
கெல்லாம்‌ தங்களிடம்‌ புகுகுத ஆரியர்களுக்குச சற்றும்‌. இரங்க: 
வில்லை. அனால்‌, அவர்கள்‌ மிகக்‌ கொடிய வன்கண்ணர்‌ என்று 
வழங்கப்பட்டனா. 


ஆனால்‌, எவ்வள வோ. ழோர்ததிறம்‌ இருந்தும்கூட்‌, திரா 
விட்க குழுவினர்‌ தங்களுக்குள்‌ ஒற்றுமையின்‌ றி வாழ்ந்ததால்‌, 
சிறிது சிறிதாக, த தென்பகு இக்கு த தள்ளப்பட்டனர்‌. நாளடை 
வில்‌ வட இக்இயா முழுமையும்‌ ஆரியர்‌ கைவசம்‌ வந்தது. ஸ்கந்‌ 
தன என்னும்‌ ஓர்‌ ஆரிய இளவரசன்‌ அசுரர்களை த தோற்கடி த: 
துத்‌ தெனகோடிக்கு கீ துரத்தியகாகப்‌ புராணம்‌ கூறும்‌. அதே 
போல்‌, சில நூற்றாண்டுகள்‌ கழிகது, தென இக்இயாவில்‌ இரும்க. 
சில ஆரியரல்லாத கூட்டிக்‌ காருடைய உதவியால்‌, ஆரியனான 
இராமன்‌ இலங்கையைப்‌ படையெடுத்து அரக்கர்‌ கோமானான 


( 12) 


இராவணனை வென்றான்‌. இந்தக்‌ கைதகள்‌ மெய்யாகவும்‌ இருக்க 
லாம்‌, அல்லது பொய்யாக்வும்‌. இருக்கலாம்‌; ஆனால்‌ எப்படியும்‌ 
ஆரியர்கள்‌ இராவிட்ர்களூடைய்‌ எதிர்ப்பை வென்று, விந்திய 
மலைக்கு வட்க்கேயுள்ள காடு முழுவதையும்‌ அவர்களிடமிருந்து 
பறிகதுக்கொண்டனரென்பது இவற்றால்‌ தெளிவாகிறது. அவர்‌ 
கள்‌ வட்‌ இந்தியாவை வென்று ஆளத்‌. தொடங்கியது மிகவும்‌ 
மெதுவாகப்‌ படிப்படியாய்‌ நடந்தது. ஆதலால்‌, அவர்கள்‌ 
'வென்றுகொண்ட மக்களைத்‌ தங்களோடு சேர்த்து ஒன்றுபடுத 
.அக்கொள்ளப்‌. போதுமான காலம்‌ கிடைத்தது. வடக்கே தோல்‌ 


வியுற்ற ஆரியரல்லாத மக்களும்‌ தங்கள்‌ பகைமை மாறி, வென்‌ 


ோருடன்‌ வேற்றுமை கொள்ளாது ஒன்றுபட்டவுடன்‌ அங்கே 
அவாகள்‌ போராட்டமும்‌ ஓய்ந்தது. 


அத்தியாயம்‌--8 


ஆரியாவர்த்தம்‌ -- தட்சிணபாதம்‌ :-- 


புராண காலத்தின்‌ இறுதியாகிய ௫. மு. 1000 ஆண்ட்ள 
வில்‌, ஆரியர்கள்‌ வட்‌ இந்தியாவை த்‌ தங்கள்‌ ஆட்சியினுட்படு த தி: 
வடக்கே இமயமலைக்கும்‌, தெற்கே விந்திய மலைக்கும்‌ இடைப்‌ 
பட்ட்‌ பகுதியை ஆரியாவர்‌ த்தம்‌ என்று பெயரிட்டனர்‌. இரா 
விடர்கள்‌ தனியுரிமையுட்ன்‌ ஆண்டுவந்த விந்தியமலைக்கு க்‌ 
தெற்கேயுள்ள காட்டைக்‌ கட்சிணபா கம்‌ (,தக்ணெம்‌) அல்லது 
கென்னாடு என்று அழைத்தனர்‌. 


அங்கிருந்த அரசுகள்‌ :-- 


ஆரியாவர்‌ததத்திலும்‌ தக்ணெத்திலும்‌ பல அரசுகள்‌ 
இருந்துவந் தன. அவற்றுட்‌ சில பெருவலி படைத்துப்‌ பேரு 
டன்‌ விளங்கின. ஏனைய அளவிற்‌ சுருங்கி விளக்கமடையா இருக்‌ 
தன. கெளரவர்‌, பாஞ்காலர்‌, கோசலர்‌, மகதர்‌ முதலிய அரச 
குலத்தார்‌ ரியர்களில்‌ மிகவும்‌ வலிமை பெற்றவர்கள்‌. தக்‌ 
கிணத்தில்‌ இயம்‌ முதல்‌ மைசூர்‌ வரையும்‌ பரந்துகிடந்த 
பெரிய மேட்டுப்‌ பரப்பில்‌ தெலுங்கு மொழி பயிலும்‌ ஆம்‌ திரர்‌ 
களின்‌ முன்னோர்களாகிய திராவிடக்‌ கூட்டத்தார்‌ வாழ்ந்துவக்‌ 
னர்‌. இவர்களிற்‌ பெரும்‌ பகுதியினரும்‌ காளாவட்டத.இல்‌ ஆரிய 
மயமாகி. 5. தங்கள்‌ தனி நிலையை இழக்துவிட்டகால்‌, அக்காலக்‌ 
இல்‌ அங்குக்‌ கோன்றிய இராவிட்‌ அரசுகளைப்பற்றி ஒன்றும்‌ 
தெரியவில்லை. &ழக்‌ கடற்கரையில்‌ கலிங்கம்‌, தெலுங்காணம்‌: 
எனற இரண்டு அரசுகளே இடைக்காலம்வரை இருந்துவந்த. 
தாகத்‌ தெரிகிறது. இவைகளே இப்பொழுது சென்னை மாகா 
ணத்தில்‌ ஆந்திர ஜில்லாக்களாக விளங்குகன்‌ றன. 


தக்ணெ மேட்டுப்பரப்புக்கும்‌ தெற்கேயுள்ள சமவெளிக்கும்‌ 
இடைப்பட்ட மலைப்பிரதேசம்‌ கருகாடு அல்லது கருகாட்கம்‌ 
(மைசூர்‌) எனப்படும்‌. அங்கு வாழ்ந்த மக்கள்‌ இராவிட்‌ இனத்‌ 
தவர்‌. அவர்களே கருநாடர்‌ அல்லது கன்னடர்‌ எனப்பட்டார்‌. 
அவர்கள்‌ போர்வலி மிகுந்த வீரராய்‌ விளங்கினர்‌. தெற்குச்‌ 
சமவெளியில்‌ சேர சோழ பர்ண்டியர்‌ என்னும்‌ அரசர்கள்‌ ஆண்டு 
வந்தனர்‌. ஆரியவர்டை அங்கு வீச ததொட்ங்யெது மிகவும்‌ பிற்‌ 
காலத்தில்தான. ஆதலால்‌ அங்கே திராவிட்ர்களுடைய பழைய 
காகரிகம்‌ இன்றுவரையிற்‌ கெடாது நிலைத்துக்‌ காணப்படுகிறது. 


ஈழம்‌. அல்லது இலங்கை :-- 


இராவணன்‌ தோல்வியுற்று மடிக்தபின்னர்‌, நெடுங்காலம்‌ 
வ்ரை இலங்கைத தஇவைப்பறறி ஒன்றும்‌ கேட்கப்பட்வில்லை 


(14) 


அரக்கர்களுடைய நிலைமை சர்கேட்டைந்து கொண்டே வம்‌ இருக்‌ 
கிறது. பின்னர்‌ அத்இிவு நாகர்களுடைய கையிற்பட்டது. நா 


கர்கள்‌ ஒரு பழங்குடி. மக்கட்‌ கூட்டமாகக்‌ கரு தப்படினும்‌, நாகரிக 


மக்களாகவே இருந துவந்‌தனர்‌. ௫. மு. ஐந்தாம்‌ நாற்றாண்டு 
வரையில்‌ பல காகரினத்து மன்னர்கள்‌ 'மேன்மையுடன்‌ ஆண்டு 
வக்ககாகக்‌ தெரிகிறது. 


பார்ப்பன இந்துமதம்‌ :-- 


கி. மு. 1000 ஆண்டளவில்‌ ஆரியருடைய வேதக்கொள்கை 
அதிக மாற்றமடைந்தது, முதலில்‌ ஒரு மேய்ச்சற்‌ குழுவினரும்‌ 
கென்று எளிய முறையில்‌ அமைசக்கப்பட்டிருக்‌,த அவர்கள்‌ மதம்‌ 
பின்னர்‌. வரவரச்‌ சிக்கலான வேள்விச்‌ சடங்கு முறைகளைக்‌ 
'கொண்டு, ஒரு விரிந்த மதமாக மாறிவிட்டது. அதுவே ம்‌ 
பொழுது பார்ப்பனீயம்‌ அல்லது பார்ப்பன இந்துமதம்‌ என்னப்‌ 
படும்‌. முற்றத்துறந்த முனிவர்கள்‌. கையிலே வளர்ந்துவக் க 
அமமகமானது மெதுவாய்‌, தாங்களே மனி சக்கூட்டகஇன்‌ உயர்‌ 
கிலையை யெய்இனவர்கள்‌ என்று கருதும்‌ ஒரு வகுப்பினர்‌ அல்‌ 
லது சாதியார்‌ கைக்கு 'நழுவிவிட்டது. மற்றும்‌, ஸ்கந்தன்‌, 
இராமன்‌ போன்று பல ஆரிய வீரர்கள்‌ கடவுளரின்‌ நிலையை 
எயதிவிட்டனர்‌. ஆரியர்‌ இன தக்டைச்‌ சாராத அனுமான்‌, வீட்‌ 
ணன்‌ முதலியோர்கூட தெயவ க்கன்மை வாய்ந்தோராக உயர்த்‌ 
அப்பட்டனர்‌ 


வென்றுகொண்ட்‌ மக்களைத்‌ தங்களோடு இணை ததுக்கொள்‌ 
ராம்‌ முயற்சியில்‌, சிவலிங்க வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளவேண்‌ 
யது ஆரியர்களுக்கு இன்றியமையா ததொன்றாயிற்று. அவவித 
மே தயஙகாதும்‌ ஏற்றுக்கொண்டனர்‌. உண்மையில்‌, சில ஆரி 
யர்கள்‌ திராவிட மதக்‌ கொள்கைகளை விரும்பியேற்று வழிபடும்‌ 
்‌ யகதாகளாகிவிட்டனர்‌. அப்படியிருந்‌ துங்கூட்‌, பொதுவாக ஆரி 
யாவா தீதத்தில்‌ திராவிட்ப்‌ பண்பாடும்‌ மொழியும்‌ சற்றுத்தாழ்கத 
கிலையிலேதான்‌ வைக்கப்பட்டி.ருந்‌ தன. ஆயினும்‌, வட்‌ இந்து 
யாவிற்‌ கண்ட ஆரிய நாகரிகத்திற்‌ பெரும்பகுதி திராவிட்‌ நாக 
ரிகத்தைத்‌ தழுவியே அமைக்கப்பட்டிரு,த்‌,தல்‌ வெண்டும்‌. அதற்‌ 
குப்‌ பல நாற்றாண்டுகளுக்குப்‌ பிறகு, தென்னாட்டில்‌ காமார்க்குங்‌ 
. குடியல்லாத்‌ தன்மையுடன்‌ தனியுரிமைக்‌ தலையரசாய்‌ த்‌ தழைத்‌ 
தோங்கிய தமிழ்‌: மக்களிடை ஆரியர்கள்‌ தங்கள்‌ நாகரிகத்தைப்‌ 
புகுகீத முயன்றது, கொல்லர்‌ தெருலில்‌ ஊச விற்பதுபோலவே 
யாயிற்று. ஆரிய நாகரிகம்‌ என்ற பெயருடன்‌ வட இக்தியாவில்‌. 
வழங்கப்பட்ட பல கொள்கைகள்‌ தென்‌ பகுதியில்‌ அதற்கு 
முனனரே பயிலப்பட்டு வருவைகக்‌ கண்டனர்‌. இதனால்‌, வட்‌ 
இட்‌, தியாவில்‌ தோல்வியுற்ற இராவிட்‌ மக்கள்‌ எத்துணை அள 
வுக்கு ஆரியர்களைப்‌ பண்படுத்தும்‌- வகையில்‌ தங்கள்‌ நாகரி 
கத்தை அளித்து உதவியுள்ளார்கள்‌ என்பது தெற்றெனப்‌ 
புலனாகும்‌. - 


(15 } 


ஆரியர்‌ சாதிழறைமை :— 


ஆரியர்கள்‌ தங்கள்‌ தேவைகளுக்கு,த தகுந்தவாணு ஒரு சமூக 
ஒழுங்கு முறையை ஏற்படுத்தலாயினர்‌. ஆரியர்களுக்குள மதக்‌ 
குருக்கள்‌ வகுப்பைச்‌ சோந்தவா்கள்‌ பார்ப்பனர்‌. அவர்கள்‌ வே 
அம்‌ பயின்ற முனிவர்களின்‌ நேரான கான்முளைகள்‌. ஆதலால்‌ 
வே தக்கலைகளுக்கும்‌, ஆரியக்‌ கல்வி ஞானங்களுக்கும்‌ அவர்களே 
காவலாளிகள்‌. எல்லாவித சமூகச்‌ சடங்குகளையும்‌, மதககிரியை 
களையும்‌ அவர்களே செய்தற்கு உரியராவர்‌, அதனால்‌ ஏனைய 
வகுப்பினாகளிடத் தில்‌ அவர்களுக்கு நிறைந்‌ க செல்வாக்கு 
உண்டு. சமூகத்தில்‌ அவர்களுக்குத்தான்‌ முதன்மையான உயர்‌ 
நிலை அளிக்கப்பட்டது. போர்த்‌ தொழில்‌ புரியும்‌ க தீ இரியாகள்‌ 


பார்ப்பனருக்கு அடுத்‌ தபடியிலிருக்கனர்‌. அவர்களே நாட்டை 


ஆள்பவர்கள்‌. ஆனால்‌ பார்ப்பனர்மேல்‌ அவர்களுக்கு அதிகாரம்‌ 
கிடையாது. , (யசுர்‌ வேதம்‌, 9--40), மூன்றாவது சாதியார்‌ வை 
சியர்‌: அவர்கள்‌ வாணிகக்கொழில்‌ செய்வோர்‌. இரந்த மூன்று 
சாதிகளும்‌ கொண்டது கான்‌ ஆரியர்களுடைய முக்கிய சமூகம்‌. 
தோல்வியுற்ற மக்களாய்‌ ஆரியாகளுடைய பண்பாடுகளைக்‌ கைக்‌ 
கொண்ட கூட்டத்தார்‌ கானகாவது சாதியாராக சூதீதிரர்‌ எனப்‌ 
பட்டார்‌. அவர்கள்‌ தொண்டு. புரிவோர்‌. அவர்கள்‌ இழிவான 
ஏவல்களையெல்லாம்‌ செய்யவேண்டும்‌. ஆனால்‌ ஒரு காட்டு மக்‌ 
களுக்குள்ள சாதாரண உரிமைகள்கூட்‌ அவர்களுக்கு இல்லை : 
பணிசெய்து பிழைப்பே அவர்கள்‌ பொறியாய நலிவுற்றுக்‌ 
கடந்தனர்‌. [ ்‌ 


தீண்டப்படாதாரும்‌ சாதிக்கப்‌ புறம்பானவரும்‌ :- 


சில ஆரியரல்லா்‌ ௧. கூட்டத்தார்‌ ஆரியர்களோடு ஒருவித 
தொடர்பும்‌ வைத்துக்கொள்ளாது மலைகளிலும்‌ அடவிகளிலும்‌ 
ஒதுங்கி வாழ்ந்துவந்தனர்‌. அவர்கள்‌ இவ்வாறு ஆரியக்‌ கூட்‌ 
கு.இற்கு வெளியே இருந்ததால்‌ சாதி முறைமைககுப்‌ புறம்‌ 
பானவர்கள்‌ என்று கழிக்கப்பட்டு, தீண்டாமை என்னும்‌ நர 
கினுங்கொடிய்‌ படுகுழியினில்‌ படிப்படியாய்‌ வீழ்த்தப்பட்டனா்‌. 


தக்கிணத்துள்‌ ஆரியர்‌ புகுதல்‌ :-- 

0 \ 

முற்காலத்தில்‌ அகத்தியர்‌ என்னும்‌ ஒரு முனிவர்‌ விந்திய 
மலையைக்‌ கடந்து தென்னாட்டுக்கு வந்ததாக மகாபாரதத்தில்‌ 
எழுதப்பட்டுள்ளது. அவரே முதன்முதலாக விந்திய மலையை 
அடக்கித்‌ தெற்கே நுழைந்த ஆரியர்‌ என்பதும்‌, அதற்குமுன்‌ 
அம்மலையான து சூரிய சந்திரர்கள்‌ போக்கையும்‌ தடுத்து வான : 
சாவ ஓங்கி கின்றது எனபதும்‌ கூறப்படுகின்றன. சூரிய ௪௩. 
இரர்களைக்‌ தடுத்கதாகக்‌ கூறுவது, சூரியகுலத்துலும்‌ சந்திர 
குலதீதிலும்‌ தோன்‌ நிய ஆரிய மன்னர்கள்‌ கென்னாட்டைப்‌ படை 
யெடுகக முடியா திருந்த நிலைமையையே குறிப்பதாகும்‌. ஆரிய 
குல மனனர்களிற்‌ சிலர்‌ சூரியன வழியாகவும்‌, சிலர்‌ சந்திரன்‌ 


( 16) 


வழியாகவும்‌. கோன்றியதாகத்‌ தங்களைப்‌ 'பெருமைப்படு த்க்‌. 
கொண்டனர்‌. :தென்னாட்டைப்‌ பிடிப்பதற்கு அவர்கள்‌ படைக. 
ளுடன்‌ விந்திய மலையைக்‌ கடந்து வரமுடியவில்லை. அம்மலை 


ஒரு பெருக்‌ தடையாய்‌ இருந்தது. அங்கு வாழ்ந்த இராவிட்‌ 


மக்களும்‌ இடமாய்‌ எதிர்த்து நின்றனர்‌. அகத்திய முனிவர்‌ ' 


வந்தபொழுது விந்தியமலை தானாகவே தணிந்து வழிவிலகியதா 
கக்‌ கூறப்படுவதால்‌, அகத்தியர்‌ படை திரட்டிக்கொண்டு வரா 
மல்‌, சமாதானத்துடனேயே கக்கிணத்துள்‌ நுழைம்‌ இருக்க. 
வேண்டும்‌. 


ஆரியர்கள்‌ முதல்முறையாகக்‌ தக்கிணத்இற்‌ சென்று தங்கிய 
வரலாற்றைப்பற்றி இராமாயணத்தில்‌ இன்னும்‌ ' விரிவாகக்‌ 
கூறப்பட்டுள்ளது. தட்சிணபா தம்‌ என்று சொல்லப்படும்‌ தக்‌ 
கிணத்தில்‌ அகத்தியக்‌ குடும்பத்தார்‌ மூன்று இடங்களில்‌ குடி 
யேறியதாகத்‌ தெரிகிறது. அவை, கோதாவரி ஈதிக்கரையும்‌, 
(இராமாயணம்‌) பாண்டிய நாட்டில்‌ பொதியை மலையும்‌, 


(இராமாயணம்‌ : 49) இலங்கையுமாகும்‌ (இராமாயணம்‌—-4 ; 41); 


பினனர்‌ மற்ற ஆரியர்களும்‌ இவவக த, தியக குடும்பத்தாரை தீ 
தொடர்ந்து சென்று, இராவிட நாட்டிற்‌ குடியேறுவராயினர்‌. 


அவ்விதம்‌ அமைதியாய்க்‌ குடியேற வந்த ஆரியர்களை த்‌ இரர்விட 
அரசர்களும்‌ விருமபியேற்று, அவர்களுக்கு உகக்தவாறு வாழ்க்‌ 
கையை கடத்துவதற்கு உதவிபுரிந் தனர்‌. இவவிதம்‌ வந்து 
குடியேறிய ஆரியர்களிற்‌ பெரும்பாலார்‌ தங்கள்‌ மதக்கொள்கை 


களைப்‌ பரப்பும்‌ கருததுடைய பார்ப்பனக்குருக்களாகவே இருட்‌ 
தனர்‌. எல்லாச்‌ சமயக்‌ கணக்கர்களும்‌ நினைப்பதுபோல்‌, 


மிலேச்சக கூட்டத்‌ இனரிமை நாகரிக வர்ழ்கன்கயையும்‌, சீரிய 
பண்பாடுகளையும்‌ அமைத்துச்‌ கொடுக்க வேண்டியது தங்கள்‌ 
கட்மை என்று இவர்களும்‌ உண்மையில்‌ நம்பினர்‌ போலும்‌! 
இந்திய மக்கள்‌, தங்கள்‌ மதத்தின்‌ உயர்ந்த பண்பாடுகளை த தவ 
ரது அடைந்து உய்யவேண்டும்‌, அதற்குத்‌ தாங்கள்‌ ஆனமம்டும்‌ 
முயன்று உதவியளிககவேண்டும்‌ என்ற திடமான ஈம்பிக்கை 


ஐரோப்பியக்‌ கிறிஸ்துவப்‌ பாஇரிமார்களிடம்‌ எவ்வளவு இருந்து 


வருகிறது என்பதை நாம்‌ காண்கின்றோம்‌. இரர்விட்‌ நாட்டிற்கு. 
வந்து குடுயேறிய பார்ப்பனர்களிடையும்‌ இதுபோன்ற எண்ணம்‌ 
இருந்திருக்கலாம்‌. தக்கிணத்திலுள்ள அரசுகள்‌ ஆரியாவர்‌ த 
த்திற்கு அருகாமையில்‌ இருந்ததால்‌, பார்ப்பனர்கள்‌ முதலில்‌ 
அங்கேயே தங்கள்‌ கவன தகைசு செலு தனர்‌. ' , கக்கண த்தில்‌ 
பார்ப்பனியம்‌ விரைந்துபரவவும்‌, அங்குள்ள மக்கள்‌ ஆரியமய 
மாயினர்‌. . அதன்‌ விளைவாகக்‌, தகணெத்தில்‌ வாழ்ந்த திராவிடா 
களிடையே சாதிக்‌ கொள்கையும்‌ ஆரியரின்‌ ஏனையப்‌ பழக்க 


வழக்கங்களும்‌ பலமாய்‌ வேரூன்‌ நிவிட்ட்ன. அவர்கள்‌ பேசிவம்‌ த. 


மொழியும்‌ ஆரியச்‌ சொற்களை நிறைய உட்கொண்டு உருமாறி 


விட்ட்து, இவ்வாறு தகணெத்துத்‌ :இராவிட்ர்கள்‌ கதென்னாட்‌. 


கல்‌ வாழ்ந்துவந்த தங்கள்‌ இனத்தவராகிய கருகட்ரையும்‌, 


சேர சோழ பர்ண்டியாகளரன தமிழ்‌ மக்களையும்‌ விட்டுப்பிரிக்‌ து, 


( 17 ) 


அவர்களே வேறின த்‌ தவர்களைப்போலக்‌ கருஇ, இரர்விடர்‌ அல்‌ 


லது இரமிளர்‌ (தமிழர்‌) என்று அழைக்க ஆரம்பி த்துவிட்டனர்‌. 
பார்ப்பனர்‌ திராவிடம்‌ சென்றது :-- 


திராவிடம்‌ அல்லது தமிழ்நாட்டில்‌ கி. மு. 700 ஆவது ஆண்‌ 
டளவில்‌ பார்ப்பனர்கள்‌ அதிகமாக வர தீதொடங்கைர்‌. சேர 
சோழ பாண்டிய நாடுகள்‌ De தொன்மை வாய்ந்‌தன. ஆரியர்‌ 
வருகைக்கு நெடுநாள்‌ முனனரே அவை நிலவி வந்தன. கிறிஸ்து 
வின்‌ காலத்திற்கு இரண்டாயிரம்‌ அல்லத மூவாயிரம்‌ ஆண்டு 
களுக்கு முன்னர்‌ நிகழ்ந்த செய்திகளைக்‌ கூறும்‌ இராமாயணம்‌, 
மகாபாரதம்‌ என்னும்‌ இதிகாசங்களில்‌ அவைகளைப்பற்றிய குறிப்‌ 


புகள்‌ காணப்படுகின்றன. அக்குறிப்புகள்‌ பிற்காலத்திலே புகுத 


அப்பட்டிருக்கலாம்‌. எனினும்‌ இந்காடுகளின கொன்மையைப்‌ 
பற்றிக்‌ தடை கூறுவார்‌ ஒருவருமில்லை. அக்காடுகள்‌ எல்லஈ 
விதத்திலும்‌ முன்னேற்றம்‌ அடைக்‌ இருந்தன. அம்மூன்று நாடு 
களிலும்‌ பயிலப்பட்டுவந்த திராவிட மொழியாகிய தமிழானது 
அக்கால. த இலேயே இலக்கண இலக்கிய எழில்‌ வீசி உயர்கிலை 
யெய்தி விளங்கியது. தமிழ்‌ மக்களும்‌, தங்கள்‌ தொன்மொழியின்‌ 
சிறப்பாலும்‌ நாகரிக மேம்பாட்டாலும்‌ செருக்குற்றுத்‌ இகழ்ம்‌தனர்‌. 
திராவிட இனத்திற்கே தங்கள்‌ நாடுதான்‌ முடிவாய்‌ முடிந்த 
அரண்‌ என்பதையும்‌ தெரிந்‌ திருக்‌ தனர்‌ போலும்‌. திராவிட நாட்‌ 
டின்‌ மற்றப்‌ பகு திகளிற்‌ பயிலப்பட்ட நன்கு திருந்தாத பேச்சு 
மொழிகளிலிருந்து தங்கள்‌ மொழியை த்‌ தெளிவிக்கும்‌ வகையில்‌, 
தங்கள்‌: தாய்மொ ழிக்குச்‌ செற்தமிழ்‌ என்று பெயர்‌ கொடுத்தனர்‌. 
தமிழ்மொழியான து இலகயெத் திலும்‌, இசையிலும்‌, டத இிலும்‌ 
செழித்தோங்கியிருக் ததால்‌, செந்தமிழை இயல்‌; இசை, நாடகம்‌ 
என முததமிழாகப்‌ பிரித்‌ இருந்தனர்‌. திராவிட்‌ நாட்டி ற்குவந்த 
பார்ப்பனச்‌ சமயிகள்‌, அங்குக்‌ கற்றுக்கொடுப்பைதவிட்‌ தீ காங்‌ 
களே அங்கிருந்து கற்றுக்மகாள்ளவேண்டும்‌ என்பைத உணர்ந்து . 
னர்‌. பிற்காலத்தில்‌ வீரமாமுனிவர்‌, டாக்டர்‌ போப்‌ முதலிய 
கிறிஸ்துவப்‌ பாதிரிமார்கள்‌ முதலில்‌ எவ்வாறு தமிழைக்‌ கற்றுப்‌ 
பின்னர்‌ நூல்களை எழுதினார்களோ. அதேபோல்‌ அக்காலத்துப்‌ 
பார்ப்பனர்களும்‌ செய்தனர்‌. டாக்டர்‌ போப்‌ தமிழ்‌ மொழியில்‌ 
இலக்கண நூல்‌ எழு தியதுபோலவே முதன்‌ முதல்‌ தமிழைக்‌ 
கற்ற ஆரியச்சமயக்‌ கணக்கராகிய அக கதய முனிவரும்‌ அகத்தி 
யம்‌ என்னும்‌ தமிழ்‌ இலக்கண நூலை எழுதினார்‌ என்பது சதிக்‌ 
கற்பாலது. 


அதன்பின்‌, பர்ர்ப்பனர்கள்‌ அக்காலத்‌ தமிழ்ப்‌ புலவர்களு௩ 
னும்‌ பரணர்களுட்னும்‌ கலீந்து பழக உலகியல்‌ வழக்கையும்‌ செய்‌ 
யுள்‌ வழக்கையும்‌ நன்கு தெரிக்துகொண்டனர்‌. அவ்விகம்‌ கற்‌ 
அப்‌ பழகியவு,டன்‌ தமிழ்‌ மரபு குன்றாது சிறந்த முறையிற்‌ கவி 
களும்‌ பாடினர்‌. இங்ஙனம்‌ தாங்கள்‌ வந்து குடிபுகுந்த நாட்டு மக்‌ 
களுக்கு உலவாக்‌ கிழிபோன்று உ தவுவாராயினர்‌. ஆரியாவர்‌ த 
ஆத்தில்‌. கல்விக்கிருப்பிடம்‌ தாங்களாகவே இகழ்க்கதுபோல்‌, 


( 18) 


இராவிட்‌ நாட்டிலும்‌ ஆகிவிடுவதீற்குப்‌ பார்ப்பனர்‌ ஆனமட்டும்‌ 
முயற்சி எடுத்தனர்‌. அதில்‌ வெற்றியும்‌ பெற்றனர்‌. ஆனால்‌ 
௮அ,கன்‌ எதுவாக, சமஸ்கிருதச்‌ சொற்களையும்‌, பிற இலக்கிய 
வழக்கு நடைகளையும்‌ தமிழ்மொழியில்‌ மிகு தியாகப்‌ புகுத இவிட்ட 
னர்‌. ூரியக்கொள் கைகளும்‌ மூட நம்பிக்கைகளும்‌ மெதுவாகத்‌ 
திராவிட மஃகளையும்‌ பற்றிக்கொண்டன. பார்ப்பனர்களுடையு 
செல்வாக்கு நாளடைவில்‌ முற்றிவரவும்‌, பார்ப்பனீயமும்‌ இடம்‌, 
பொருள்‌, ஏவல்களுக்கியைம்‌ கவா று சிறிது மாறுதல்‌ அடைந்த 
போதிலும்‌ திராவிட நாட்டில்‌ விடாது நிலைத்துவிட்டது. புரா 
ணக. கலைகளுக்கு வேறு பொருள்கள்‌ கூறப்பட்டன. அசுரர்‌ 
களும்‌ அரக்கர்களும்‌ உண்மையில்‌ இராக்கதர்கள்‌ அல்லது பூத 
வேதாளங்கள்‌ என்றும்‌, அவர்களை ஆசியக்‌ கடவுளர்கள்‌ அழித்த 
தனால்‌ கான இம்மண்ணில்‌ மனிதர்‌ இனிது வாழ மடிக்ததென்‌ 
அம்‌ குமிழர்களுக்கு எடுத்துக்கூறப்பட்டன. இன்னும்‌, எதை 
யும்‌ எளிதில்‌ ஈம்பிவிடும்‌ இயல்புடையோருக்கு வேறு தத்துவ 
அண்பொருள்களையும்‌ கற்பிக்துக்கொடுத்து, அறம்‌ வெல்லும்‌ 
மறம்‌ மங்கும்‌ என்ற நீதியும்‌ போதிக்கப்பட்டது. இதற்கு மேலும்‌, 
பார்ப்பனிய தகை மிக விரைவில்‌ தமிழ்தாட்டில்‌ பரப்பிவிட்வேண்‌ 


டும்‌ என்ற எண்ணத்துடன்‌, பல படித்த தமிழ்‌ மக்களையும்‌ பார்ப்‌. 


பன இனத்தோடு சோத்துக்கொண்டனர்‌ என்பதற்குப்‌ போதிய 


சான்றுகள்‌ உள்ளன. அவ்விதம்‌ மாறியவர்களின்‌ கோத்திரப்‌' 


பெயர்கள்‌ எல்லாம்‌ திராவிடத்‌ கோற்றததைக கொண்டனவாய்‌ 
இருப்ப இலிருந்தே எளிதில்‌ கெரிக்துகொள்ளலாம்‌. 


திராவிட நாட்டில்‌ சாதீ முறைமை 2 


பார்ப்பனர்கள்‌ வருவதற்கு முன்னரே கென்‌ இந்தியாவில்‌. 


சேர சோழ பாண்டியநாட்டு மக்களனைவர்க்கும்‌ ஒக்கபடி. சாஇ 
வெறுப்பற்ற ஒருவகைச சமூகத்‌ திட்டம்‌ நடைமுறையில்‌ இருந்து 


வந்தது. நிலைமைக்கும்‌ தொழிலுக்கும்‌ ஏற்றவாறு மக்கள்‌ பல. 


தொகுதி தொகு தியாகச்‌ சேர்ந்து கூடிவாழ்ந்தனர்‌. தமிழ்‌ காட்‌ 
டுப்பிரிவாயெ ஐவகை நிலங்களிலும்‌ வாழும்‌ மக்கள்‌ ஐம்துவகைக்‌ 
கூட்டு காராக விளங்கினர்‌. மருத நிலத்திரும்கோர்‌ வெள்ளா 
ளர்‌. அவர்கள்‌ உழுதுண்டு வாழும்‌ குடியான மக்கள்‌; நெய்தல்‌ 
நிலததோர்‌ பரதவர்‌) மின்‌ பிடித்தும்‌ மரக்கலம்‌ செலுத்தியும்‌ 
வாணிபம்‌ செய்வே; முல்லை நில மக்கள்‌ இடையர்‌; அவர்கள்‌ 
ஆடு மாடுகளை மேய்ப்பவர்கள்‌; கிழக்குத்‌ தொடர்ச்‌ மலையின்‌ 
காடுகளில்‌ வேட்டையாடிக்‌ திரிவோர்‌ குறவர்‌; தெற்கோர த்துப்‌ 


பாலை நிலங்களில்‌ வாழ்வோர்‌ மறவர்‌; அவர்கள்‌ ஆறலை ததும்‌ 


சூறை கொண்டும்‌ பிழைத்தனர்‌. 


ஆரியர்களுக்கு. உரிய சாதிப்‌ பிரிவினையைத்‌ தமிழ்‌ காட்டிற்‌ 
புகுகதவதற்குப்‌ பார்ப்பன மக்கள்‌ எடுத்துக்கெண்ட முயற்சி 


அவவளவாகப்‌ பலிக்கவில்லை. தங்கள்‌ தொழில்‌ முறைமைபற்றி 


வந்த பழைய பெயர்களையே அங்குள்ள மக்கள்‌ இன்னும்‌ வைத்‌ 
அககொண்டிருக்கிறார்கள்‌. தமிழ்‌ மக்கள்‌, ஆரிய முறையைக்‌ 


( 19 ) 


கைக்கொள்ளாததால்‌, ஆங்லெ ஆட்சியில்‌ அவாகளுக்குப்‌ பல 
'கெடுதல்களும்‌ கேரிட்டுள்ளன. 1921-ம்‌ ஆண்டில்‌ எடுத்த மக்க 
ஸின்‌ தொகையில்‌ சென்னை மர்காணத்தில்‌ நூற்றுக்குத கொண் 
ஹூற்று நானகு போ சூக்திரர்களென்றும்‌, சாஇக்குப்‌ புறம்பான 
4வர்களென்றும்‌ குறிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில்‌, ஆங்கில 
அரசியல்‌ நீதிமன்றங்களில்‌ ஆரிய இன ததவனான மனு என பவண்‌ 
எழுதிய இந்து மத விதிகளே வழங்கப்பட்டுவருவ தால்‌, தமிழ்‌ 
மக்களும்‌ ஏனை த்‌ திராவிடர்களும்‌ மனுதர்மத்தில்‌ சூத்‌ திரர்களுக்கு 
விதிக்கப்பட்ட சமூக இடைஞ்சல்களையும்‌, கொடிய அநீ இகனையும்‌ 
அடைந்கேதரவேண்டியிருககிற து. 


அத்தியாயம்‌--4 


சரித்திரகாலத்‌ தொடக்கம்‌ (கீ. ம. 6000-4. பீ. 1) :- 


இ. மு. அறுநூறாவது ஆண்டிலிருந்து கான்‌ இந்திய சரிக்‌ 

அஇரகாலத்தின்‌ தொடக்கம்‌ நமக்குத்‌ தோற்றமளிக்கிறது. அப்‌ 
பொழுதுதான்‌ வட இந்தியாவில்‌ மத 8ர்‌ிரு,த்தவா தியாய மகா 
வீரா்‌ பிறந்தார்‌. அக்காலத்தில்‌ பார்ப்பனியமானது திராவிட்‌ 
காட்டினுள்ளும்‌ புகுந்து மிகவும்‌ -சீர்கேடுற்ற நிலையிலிரும்‌ த து. 
பார்ப்பனர்கள்‌ மத சம்பந்தமான வேள்விச்‌ சடங்குகளையே மிக. 
வும்‌ வற்புறு5இ, வேதக்‌ கடவுளர்களுக்கு உயிர்வகை செய்து: 
பலி கொடுத்துவர தார்கள்‌. ஏனை வகுப்பாரினமேல்‌ பார்ப்பனர்‌ 
களின்‌ ஆதிக்கத்தைச்‌ செலுத்துவதற்கு மிகவும்‌ உ தவியாயிரும்‌ க. 
சாதிமுறை த திட்டமான து மிகவும்‌ கண்டிப்புடன்‌ கையாளய்பட்டு: 
சூ.கதிரர்களும்‌ தீண்டா தார்களும்‌ சொல்லமுடியாத அயரத்திற 
காளாயினா. பார்ப்பனர்கள்‌ கையில்‌ எல்லா அதிகாரமும்‌: 
சேர்ந்து, அவர்கள்‌ அரசாகளைக்கூட,த்‌ தங்கள்‌ மனம்போல்‌ ஆட்டி 
வைக்க, த தொடங்கிவிட்டனர்‌. அப்பொழுது பல அறிவாளிகள்‌ 
அந்நிலையை மாற்றிச செப்பனிடவேண்டும்‌ : என்பதை உணரக்‌ 


தான செய்தனர்‌. னால்‌ நல்ல செல்வாக்கிலிருக்‌ த பார்ப்பனர்‌ 


களை முன்வந்து எதுக்க ஒருவரும்‌ துணியவில்லை. 
மகா வீரரும்‌ சம்ணழம்‌ உ 


ஜீனர்‌ என்று யாவருக்கும்‌ தெரிந்த மகாவீரர்‌ என்பவர்‌ தன்‌ 
மு.தன்மு தல்‌ பார்ப்பனர்களுடைய அட்டூழியங்களை எ இர்‌ ததுநின்‌ 
றார்‌. . அவர்‌ உயிர்ப்பலி கொடுப்பதைத்‌ தடுத்து, எல்லா உயிர்‌ 
களும்‌ புனிதமானவை என்ற உண்மையைப்‌ போதித்தார்‌. மனி 
அனுக்கும்‌ எறும்புக்கும்‌ உயிர்‌ ஒன்றுதான்‌, வேற்றுமையில்லை; 
பார்ப்பன னுக்கும்‌ கூத திரனுக்கும்‌ வேறுபாடு கிடையவே டை 
யாது எனபதை எடுத்துக்காட்டினார்‌. 


வை திகப்‌ பார்ப்பனர்கள்‌ மகா வீரரை ஒரு மத வைரி என்றூ 
கடுமையாகக்‌ கண்டித்து ஒதுக்கினர்‌. ஆயினும்‌ கி. மு. 6587ல்‌ 
அவர்‌ இறம்கபொழுது ப தினான்காயிரம்‌ கொண்டர்கள்‌ அவர்‌ 
கொள்கையை, த்‌ காங்கிமின்‌ அ அவா வழியே ஒழுகுவாராயினர்‌. 


கேளதமபுத்தர்‌ :-— 


ஜீனருக்கு அடுத்தாற்போல்‌, கெள தமபு,த்தர்‌ தோன்றினார்‌. 
அவரது வாழ்ககை வரலாற்றினை அறியா காரிலர்‌. அரசிளங்‌: 
குமரனாய்ப்பிறக்‌ துவைத்தும்‌, அவர்‌ அரியணை துறந்து, உலகப்‌ 
பற்றுக்களை உதறித்தள்ளி, புக்க சமயத்தை ஏற்படுத்தினார்‌. 
ஙுதித மதமும்‌ பார்ப்பனக்கொள்கையை எதிர்த்து ஒழிப்பதறகா 


(21) 


கவே தோன்றியதாகும்‌... கெளதமரும்‌ எல்லா உயிரும்‌ புனிதம்‌ 
என்பதை வற்புறுத்தினார்‌. சில தத்துவ சம்பந்தமான நுட்பங்‌ 
களிலே மட்டும்‌ ஜீனரினின றும்‌ மாறுபட்டார்‌. அவருக்கும்‌ பார்ப்‌ 
யனர்களுடைய எதிர்ப்பு இடைவிடாதிருந்துவந்தது. க. பி. 
480ல்‌ அவர்‌ இவ்வுலகை நீத்தார்‌. . 


இலங்கையில்‌ ஆரியர்கள்‌ :-— 


கெள தமர்‌ இறக்கு அதே நாளில்‌ வங்காள ததிலேர்‌ குஜார்க 
இலோ இருந்து ளெம்பிய்‌ ஓர்‌ ஆரியக்‌ கூட்டத்தார்‌ படை வீரர்‌ 
களுடன்‌ இலங்கை த்‌ தீவில்‌ வந்து இறங்கியகாகச சொல்லப்ப்டு. 
கிறது. அககதை வரலாற்றின்படி, விஜயன்‌ என்னும்‌ இளவரச 
னோடு எழுநூறு பேர்‌ தங்கள்‌ தாயகத்கினின்றும்‌ காடு கடத்தப்‌ 
பட்டனர்‌. விஜயனும்‌ அவன்‌ ஆட்களுமாகச்‌ சோந்து இலங்கை 
யை அடைந்து அங்கு வாழ்ந்‌ இருந்த யக்கர்களையும்‌ நாகர்களையும்‌ 
வென்று, அததீவு முழுதையும்‌ கைப்பற்றினர்‌. பின்னர்‌ அவர்‌ 
கள்‌ பாண்டியநாட்டு த தமிழர்களோடு தொடர்புகொண்டு, இவ்‌ 
வாறாகசு சிங்கள மக்கள்‌ தோன்றுவதற்கு அடிகோலினர்‌. அவர 
கள்‌ தொடர்பால்‌, பாண்டியரநாட்டிலிருந்து ஏராளமான மக்கள்‌ 
இலங்கையில்‌ வந்து குடியேறியதாகச சொல்லப்படுகிறது. அவ 
வாறு வந்தவர்கள்‌ அக்காலத்தில்‌ இலங்கையின்‌ வளர்ச்சிக்கு த 
தவையாயிருந்த தொழிலாளிகளும்‌ வேலையாட்களும்‌ ஆவர்‌. 
இலங்கைத்தீவின்‌ சரித இர ஆரம்பகாலமான அ௮ன்றுதொடங்கி 
இன்றுவரை சுமார்‌: 2500 ஆண்டுகளாய்‌ இந்திய நாட்டிலிருந்து 
இராவிட்‌ மக்கள்‌ நாள்‌ தவறாது அங்கே சென்று குடியேறிக்‌ 
கொண்டேதான்‌ இருக்கிறார்கள்‌. அவ்விதம்‌ குடியேறியவர்களில்‌ 
பெரும்‌ பகுதியா சிங்களர்களோடு கலந்து ஒன்றாஇவிட்டனர்‌- 
எஞ்சியோர்‌ இககால த்தில்‌ இலங்கைக்‌ தமிழா எனற சிறப்புப்‌ 
பெயருடன்‌ அங்கேயே நிலையாய்‌ வாழ்ந்‌ துவருகின்றனர்‌. 


(மெளரியச்‌ சக்கரவர்த்திகளும்‌ தமிழ்‌ நாடும்‌ :-- 


கி. மு. 5227-ல்‌ கிரிஸ்‌ முகல்‌ பாரசீகம்வரை பரந்து இடந்த 
"பேரரசின்‌ தலைவனான அலெக்சாக்தர்‌ என்னும்‌ மாசிடோனிய மன 
னன்‌ இந்தியாவைப்‌ படையெடுத துவம்‌ தான்‌. அவன்‌ ஆரியா 
வர்த்தகத்தின்‌ மேலைப்பகு தியை வென்று, அனைத்‌ தனக்குக்‌ கீழ்ப்‌ 
படிக்து வழிமொழிந்த உள்நாட்டு மன்னர்வசம்‌ ஒப்படை த்துவிட்‌ 
டத்‌ இரும்பிச்சென்றான்‌. 


பின்னர்‌ அலெக்சாந்தர்‌ இறந்துவிட்வும்‌, மகத நாட்டு மன்ன 
னான சந்திரகுப்தன்‌ மேலோங்கிக்‌ தன்‌ அரசைப்‌ பெருக்குவதற்கு 
ஒரு நல்ல வாய்ப்புக்‌ கிடைத்தது. சிறிதளவில்‌ ஆரியாவர்‌ ததம்‌ 
முழுதும்‌ அவன ஆட்சியின்‌ கழ்‌ வந்தது. 


சந்திரகுப்தன்‌ இறந்ததும்‌, அவன்‌ மகனான பிந்துசாரன்‌ 
னது தகக தொடங்யெ வேலையை வபாது தொடர்ந்து கட்த 


( 22 ) 


இனான்‌. புராண காலத்திற்குப்பின்‌ முதலாவதாகத்‌ ,தக்கிண க 


இனமேல்‌ போர்தொடுத்துச்‌ சென்றவன்‌ இவன்தான்‌. பிக்‌ 
-சாரன்‌ மகன்‌ அசோகனும்‌ தன்‌ தந்தையையும்‌ பாட்டனையும்‌. 


போன்று போர்ததினவ்‌ கொண்டவன்‌. ஆந்திர நாட்டில்‌ கனி: 
யாட்சியுரிமையுடன்‌ விளங்கிய கலிஙகத்தைத்‌ தாக்கினான்‌. அங்கு, 
கடந்த போரில்‌ எண்ணிறந்த மக்கள்‌ மடிந்தைக்‌ கண்டு 
அசோகச்‌ சக்கரவர்‌ தீஇக்கு உலக வாழ்க்கையிலேயே வெறும்‌: 
ப.க கட்டிவிட்டது. அதிலிருந்து அவன்‌ பெளத்த நெறியைப்‌: 
யின்பற்றி ஒரு சிறந்த பக்திமானாபவிட்டான்‌. 


இவவிகம்‌ அசோகனின்‌ மனம்‌ மாறியயைக்‌ கொண்டுதான்‌ 
ெனனாட்டுக்‌ தமிழ்‌ அரசுகள்‌ தப்பிப்பிழைத்தன என்றும்‌, 
இல்லாவிடில்‌ மெளரியப்‌ பேரரசின்‌ மாகாணங்களாக அவை 
ஒடுககப்பட்டிருக்கும்‌ என்றும்‌ சிலர்‌ கூறுவதுண்டு. அதுகான்‌ 
உண்மை என்று நாம்‌, கூறுவதற்கில்லை. ஏனெனில்‌, வம்ப 
மோரியர்‌ (மெளரியர்‌ 2) வடுகரின்‌ படையுதவி கொண்டு தமிழ 
கத தின வட்வெல்லையைத்‌ தாக்க எண்ணிப்‌ பல முயற்சிகளும்‌ 
எடுக்கத்தான்‌ செய்தனர்‌. அதற்காக விந்‌ தியமலையைக்‌ கடந்து 
அங்கள்‌ தேரைச்‌ செலுத்துவகற்குப்‌ பல வழிகளும்‌ செய்து 
பார்‌ த்தனர்‌. அம்முயற்சியில்‌ அவர்கள்‌ வெற்றி பெறுவதற்கு 
முரண்மிகு வடுகரும்‌ வேண்டும்‌ படையுதவி அளித்தனர்‌. அவ்‌ 
விகமிருக்தும்‌ மோரியர்களால்‌ தமிழகத்தினுள்‌ தலை நீட்ட்வும்‌ 
மூடிந்ததாக.த்‌ தெரியவில்லை. இச்செய்திகளை த தமிழ்‌ இலக 
யத்தில்‌ கெளிவுறக்‌ காணலாம்‌. * அதன்‌ உண்மை எவ்வாரு 
யினும்‌, அசோகன்‌ காலத்தில்‌ புத்தமதக்‌ கொள்கைகள்‌ இந்திய 
காடு முழுவதும்‌ பரவலுற்றன. இர்தியாவிலுள்ள ஒவ்வொரு. 
பகுதிக்கும்‌, மற்றும்‌ வெளி நாடுகளுக்கும்‌, அசோகன்‌ பெளத்த. 
சமயிகளை த தூதாக விடுத்தான்‌. அவவிதம்‌ தான்‌ தூதனுப்பிய 
கனியரசுகளுள்‌ சேர சோள. பாண்டியர்களையும்‌ குறிப்பிட்‌ 
டுள்ளான்‌. 

இக்கர்ளில்‌ பெளத்த நெறிக்‌ கொள்கைகள்‌ தமிழ்‌ மக்களி. 
மைக்‌ காணப்படாவிடினும்‌, ஒன்பதாம்‌ நூற்றாண்டுவரை புத்த 
மதம்‌ இராவிட்‌ நாட்டில்‌ திகழ்ந்துவந்கதாகத்‌ தமிழ்‌ இலககியம்‌ 
சான்று பகர்கின்றது. வடமொழியிலும்‌ பாலிமொழியிலும்‌ உை 
கால்கள்‌ பல எழுதிப்‌. பெயர்பெற்ற, சிறந்த புத்தமத . எழுக 
. தாளாகளான போதிதர்மர்‌, புத்ததத்தர்‌, தர்மபாலர்‌ போன்று 
வர்கள்‌ தமிழ்‌ மககளேயாவர்‌. 


* “முரண்மிகு வடுகர்‌ முன்னுற மோரியர்‌ 

தென்திசை மாதிர முன்னிய வரவிற்கு ” (அகநானூறு-—-281), 

* மாகெழு தானை வம்ப மோரியர்‌ 

புனேதேர்‌ நேமி யுருளிய குறைத்த 

இலக்குவெள்‌ எருவிய அறைவாய்‌ ** (அககானூது-251) 

“£ விண்பொரு நெடுங்குடை இயல்தேர்‌ மோரியர்‌ 

பொன்புனை திகிரிதிரிதரக்‌ குறைத்த, அறை"! (அகமானூது-—69) 
(புறகானூது—175} 


( 28 
தமிழர்‌ சிலர்‌ இலங்கையைப்‌ பற்றியது :-- 


சிங்களரில்‌. ஒரு பகுதியார்‌ தமிழ்‌ காட்டிலிருந்து வந்தவர்‌ 
கள்‌ என்பதைப்‌ பார்த்தோம்‌. அதுமட்டுமன்றி, ஒரு பெரும்‌ 
பகுஇயான தமிழர்‌, முக்கியமாய்‌ வணிகர்களாயுள்ளா£, இலங்‌ 
கைக்கு வருவதும்‌ போவதுமாய்‌ இருந்துவக்‌ தார்கள்‌. அபா 
பொழுது இல்ங்கை மக்கள்‌ இன்னும்‌ வெளிநாட்டு வியாபாரத்தில்‌: 
தலையிடா இருக்ககால்‌, தமிழ்காட்டு வணிகர்களாய இலங்கையி 
லிருந்தோர்‌ அத்தீவின்‌ விளைபொருட்களை யவனர்களும்‌, போ 
னிஷியர்களும்‌ மற்றும்‌ கடல்‌ கடந்துவரும்‌ நடுநிலக்கடல்‌ நர்ட்டு 
மக்களும்‌ வந்துகூடும்‌ கென்‌ இந்தியத்‌ துறைமுகங்களாகிய 
முசிறி, கொற்கை, காயல்‌, புகார்‌ என்னும்‌ இடங்களுக்குக்‌ 
கொண்டுபோவது வழக்கம்‌. இவவிதம்‌ நடந்துவந்த வாணிபத்‌ 
தால்‌ தமிழ்‌ வணிகர்‌ பெருத்த ஊதியமடைந் து செல்வம்‌ தராய௪ 
செழிப்புற்றனர்‌. .்‌ 


அரேபியா முதலிய நாடுகளிலிருந்து உயர்‌ தரமான' குதிரை 
கள்‌ கென்‌ இந்தியக்‌ துறைமுகங்களில்‌ கான்‌ வழக்கமாக வந்து 
இறக்குமதியாயின. இக்குதிரை வியாபாரத்தில்‌ தமிழ்‌ வாணிகர்‌ 
களுக்கு ஒரு கனியுரிமையிருக் ததால்‌, அதன்மூலம்‌ கக்க பொ 
ருள்‌ ஈட்டினர்‌. மேலும்‌, இந்திய அரசர்‌ படைகளுக்குக்‌ குதிரை 


கள்‌ அவசியம்‌ வேணடிய௰ிரும்‌தமையால்‌, இக்கக்‌ குதிரை வியா 


பாரிகளுக்கு அரசர்களினிடையே மிகுந்த செல்வாக்கும்‌ இருந்து 
வந்துது. அவர்களுடைய சொந்த அரசியற்‌ காரியங்களிற்கூட்‌ 
இவர்கள்‌ தலையிடுவது உண்டு. சுமார்‌ கி.மு. 177-ல்‌ ஒரு குதி 
ரை வியாபாரியின்‌ மக்களான சேனன்‌, குடிகன்‌ எனனும்‌ இரு 
வரும்‌ கூடி இலங்கையில்‌ சிங்கள அரசைக்‌ கைப்பற்றிக்‌ கொண்‌ 
டனர்‌. அசேலன்‌ என்னும்‌ சிங்கள அரசன்‌ தெற்கு கோக்கி 
ஓடவேண்டிய தாயிற்று. அவர்கள்‌ பதினைந்து ஆண்டுகள்‌ ஆட்சி 
செலுத்‌ தினர்‌. பின்னர்‌ அவர்களைப்‌ போரில்‌ வென்று அசேலன 
மீண்டும்‌ அரசனானான்‌. 


(எலேல சிங்கன்‌), இலங்கையை வென்றது :-- 


சேனனும்‌ குடிகனும்‌ சிறிதுகாலம்‌ வெற்றிபெற்ற திலிருந்து 
சிங்களர்கள்‌ வலிமை குன்றியவர்கள்‌ என்று ஒரு பொதுவான 
எண்ணம்‌ ஏற்பட்டது. பதினேழு ஆண்டுகள்‌ கழித்து, ௫. மு. 
7409-ல்‌ முற்கூறிய குதிரை வியாபாரியின்‌ மக்களைவிட அதிக 
பலம்‌ பொருந்திய மற்றொரு வியாபாரி இலங்கைக்கு அரசனாகி 
விட்வேண்டுமென்று ஆத்திரம்‌ கொண்டான்‌. அவன்‌ பெயர்‌ 
ஏலாளன்‌. சிங்களர்‌ அவனை ஏலாரா என்று கூப்பிடுவா. அவன்‌ 
சோழ காட்டிலிருந்து வந்தவன்‌. ஏலாளன்‌ ஒரு பலத்த படை 
யுடன்‌ திரிகோண ,மலையருகே இறங்கி அனுராதபுரத்கை வக்‌ 
அடையவும்‌, சிங்கள மனனனான அசேலன்‌ மீண்டும்‌ உயிர்‌. 
பிழைக்க ஓட்டமெடு த்தான்‌. 


( 24 ) 


எலர்ளனுடைய ஆட்சி நல்ல முறையில்‌ நீதியோடு விளங்க 
து. இலங்கையை ஆண்ட மன்னர்களுக்குள்ளே அவன்‌ ஒரு 
சிறக்க அரசனாகத்‌ தோன்றினான்‌. அவனுடைய பகைவர்களா 
கிய சிங்களர்கூட அவனை வாயார வாழ்த்தி, அறம்‌ நிறைந்த 
எலாரா என்று சிறப்பித்துள்ளார்கள்‌. 

, அவ்விதம்‌ விளங்கிய அரசன்‌ ஏலாளன்‌ புத்த மகதக்தினன்‌ 
அல்லன்‌. ஆயினும்‌, நடுநிலைமையிற்‌ பிறழாது, தன்‌ குடிமக்க 
ஞள்‌ பெள ததர்களாயுள்ளவர்களின்‌ மனம்‌ வருந்தா தபடி எவ்வள 
வோ முயன்று தன்‌ அரசியலை ஈட,த்்‌திவந்தான்‌. அப்படியிருக்‌ 
துங்கூட்‌, புக்க மக க்கினரான குடி மக்களுக்கும்‌ அம்மககை தச 


சாராத அவன்‌ படைவீரர்களுக்கும்‌ அடிக்கடி. சிறு பூசல்கள்‌ ஏற்‌. 


பட்டுவந்தன. அவன்‌ நாட்டு-எல்லைக்குப்‌ புறம்பே வதிந்த சங்‌ 
களர்களும்‌, அவவிதம்‌ நேரிடும்‌ மதச்‌ சச்சரவுகளை ஏதுவாக 
வைத்துக்கொண்டு குழப்பங்களைக்‌ கிண்டிவிட்டுக்கொண்டே 
"இருந்தனர்‌. ௮ 

ஆயினும்‌ ' 49 ஆண்டுகள்வரை சிங்களர்க்ளால்‌ ஒன்றும்‌ 
செய்யமுடியவில்லை, பிறகு ஏலாளன்‌ முதுமைப்பருவம்‌ அடைந்து 
விடவும்‌, காமினி என்னும்‌ ஒரு சிங்கள இளவரசன்‌ அத்தமிழ்‌ 
மன்னனை எதிர சது ஒரு மகப்‌ போராட்டதை த தொடங்கினான்‌. 
அவவிதம்‌ நடத்திய போரில்‌ காமினி பலமுறையும்‌ ,கோல்வியூற்‌ 


ரன; ஆயினும்‌ அவன்‌ விடவில்லை; கிழவனான ஏலாளனை த: 


கனியே தன்னுடன்‌ போருக்கழைத்தான்‌; ஏலாளனும்‌ இசைக்‌ 
தான. இருவரும்‌ கைகலந்து நடத்திய போரில்‌; காமினி ஏலாள 
னைக்‌ கொன்று வெற்றிபெற்றான்‌. அனுராதபுரமும்‌ அவன்‌ 
கைக்கு வந்தது. 
மறவர்கள்‌ இலங்கையைப்‌ பிடித்தது :-- 

இ. மு. 4ீ8ீல்‌ இலங்கை மறுபடியும்‌ தமிழர்‌ ஆட்சியின்கீழ்‌ வந்‌ 
குது. மறவாகளின்‌ தலைவர்கள்‌ எழுவர்‌ சேர்ந்‌ துகெரண்டு, 
கொள்ளையடிப்ப தற்காக இலங்கைமேல்‌ படையெடுத்தனர்‌. வல 
கம்பாரு என்னும்‌ அரசன்‌, அவர்களுக்கு அஞ்சித்‌ தனது. தலை 
ஈகரை விட்டோடி.க்‌ தெற்கே மலைகளில்‌ ஒளிம்துகொண்டான்‌. 
அக்காலத்தில்‌ அநுராதபுரம்‌ மிக்க செல்வ ததோடு விளங்கியது. 
காமினி அரசனும்‌ அவன்‌ வழிவந்‌ கோரும்‌ அளவற்ற பொருளைச்‌ 
செலவிட்டு அக்கரை அழகுபடு து தியிருந்‌ தனர்‌. அகுககைய 
இருநகர்‌ சூறையாடப்பட்டது. அவ்வாறு படையெடுக்க மறக்‌ 
குலக தலைவர்களில்‌ இருவர்‌ ஏராளமான பொருளைக்‌ கொள்ளை 
யடி. கீதுச்கொண்டு இரும்பிவிட்டனர்‌. ஏனை ஐவரும்‌ ஒருவர்‌ பின்‌ 
ஒருவராகப்‌ பதினைந்து ஆண்டுகள்‌ அங்கு ஆட்சி செலு க்‌ இனர்‌. 
ஒவ்வொருவனும்‌ கானே அரசனாகிவிடவேண்டும்‌ என்னு அவர்க 
ளுககுள்ளேயே போட்டியிட்டு, ஒருவன்‌ மற்றொருவனைக்கொன்று 
ஆள ச தொடங்கிக்‌ கடைசியாக எஞ்சிகின்ற ஐந்தாவது மறவன்‌ 
ஆண்டுகொண்டிருக்‌ தான்‌. அந்நேரம்‌ பார்த்து , வலகம்பாகு 
அனா தபுரததிற்குப்‌ படையுடன்‌ இளம்பிவக்து மறவர்களை முறி 
யடிகதுத இவைவிட்டு விரட்டினான்‌. 


( 25 ) 


இவ்விதமாகக்‌ தமிழ்காட்டிலிருந்து இலங்கையைப்‌ படை 
மயெடுததவர்கள எல்லாரும்‌ சிற்றரசர்களாகவோ அல்லது . 
தனிப்பட்ட போர்‌ வீரர்களாகவோேோ இருந்‌ தர்ர்களேயொழிய, தமிழ்‌ 
காட்டு முடிவேந்தர்களில்‌ யாரும்‌ இவ்வாறு படையெடுத்ததாக 
இல்லையென்பது நோக்கத்தக்கது. ' 


திராவிடத்தில்‌ ரோமர்கள்‌ :— 


இ, மு. 60 முதல்‌ கி. பி. 260 வரை ஐரேச்ப்பாவில்‌ செல்வாக்‌ 
குடன்‌ வாழ்ந்த மக்கள்‌ ரோமர்கள்‌. ஐரோப்பா முழுவ தும்‌ அவர்‌ 
கள்‌ ஆளுகையில்‌ இருந்ததோடு, பாலஸ்‌ னம்‌ முதலிய டுகிலக 
கடல்‌ காடுகளும்‌ அவர்களுக்குக்‌ கீழ்ப்படிம்‌ இருந்தன. இத்தகைய 
ரோம காட்டுப்‌ பேரரசர்களோடு தமிழ்‌ மன்னர்‌ நட்புககொண்டு 


தொடர்புடையவர்களாய்‌ விளங்கினர்‌ எனபதை நாம்‌ தெரிந்து 


கொள்ளவேண்டியது அவசியமாகும்‌. ஆயிரக்கணக்கான ஆண்டு 
களாய்‌ நடுகிலக்கடல்‌ நாடுகளோடு வாணிகம்‌ நடத்இிவந்க தழிழ்‌ 
அரசர்‌ ஐரோப்பாவில்‌ ரோமர்கள்‌ உயர்நிலையெய்தியபோ து, 
ரோம நகருக்குத்‌ தூதர்களையும்‌ அனுப்பினர்‌. ரோம்‌ நாட்டுப்‌ 
பேோரசனான அகஸ்தஸ்‌ என்பவன்‌ அரசவைக்குப்‌ பாண்டிமன்‌ 
னன்‌ அனுப்பிய தூதுக்கூட்டம்‌ ஒன்று கி. மூ. 90ல்‌ ரோம்‌ ஈகரை 
அடைக்ககாகச்‌ சொல்லப்படுகிறது. இராவிடகாட்டுப்‌ பெரிய 
நகரங்களில்‌ அயல்நாட்டு மக்களும்‌ -யவனர்களும்‌ வாழ்வதற்குப்‌ 
பெரிய தெருக்கள்‌ அமைக்கப்பட்டிரும்ததாகத தமிழ்‌ இலக்கியம்‌ 
கூறுகிறது. தமிழ்‌ நூல்களில்‌ ரோமர்கள்‌ யவனர்‌ என்னும்‌ 
பெயரால்‌ குறிக்கப்பட்டுள்ளனர்‌. அவர்களிற பலர்‌ தமிழ்‌ மன்‌ 
னர்களிட த்தில்‌ வாயிற்காப்பாளர்‌ வேலையில்‌ அமர்ந்‌ இருந்தனர்‌.2 
அவர்கள்‌ மறத்கன்மை மிககுடையவர்களாய்‌, தங்கள்‌ வார்ந்‌ 
தொழுகய ஆடையினுள்ளே வாள்‌ ஒடுக்கும்‌ வய வீரராய்‌ விளங்கி 
னர்‌ எனவும்‌ கூறப்பட்டுள்ளது. முசிறியில்‌ அகஸ்தஸ்‌ என்பவ 
ருக்கு ஒரு கோயில்‌ கட்டப்பட்டிருந்தது. அங்கு நடந்துவந்த 
வாணிகத்தைக காததுக்கொளவதற்காக 1200 ரோம வீரர்கள்‌ 
அவைக்கப்பட்டிருந்தார்கள்‌. பழந்தமிழகாட்டு ஈகரங்களைச்‌ சுற்றி 


1. “கயவாய்‌ மருங்கிற்‌ காண்போர்த்‌ தடுக்கும்‌ 
்‌ பயனற வறியா யவனரீருக்கையும்‌ 
. கலந்தருக்‌ திருவிற்‌ புலம்பெயர்‌ மாக்கள்‌ 
கலந்திரும்‌ துறையு மிலங்குநீர்‌. வரைப்பும்‌,"* 
்‌ (சிலப்பதிகாரம்‌ 7, 9-12) 
(। மொழி பல பெருகிய பழிதீர்‌ தேஎத்துப்‌ 
- புலம்பெயர்‌ மாக்கள்‌ கலந்தினி துறையும்‌ 
மூட்டாச்‌ சிறப்பிற்‌ பட்டினம்‌.” (பட்டினப்பாலை, 216-218) 


2. 11 கடிமதில்‌ வாயில்‌ சாவலிற்‌ இறந்த 
வடல்வாள்‌ யவனர்‌.” (சிலப்பதிகாரம்‌ XIV 66--67) 


3.“ மத்திகை வளைஇய மறிந்துவீங்கு செறிவுடை 
மெய்ப்பை புக்க வெருவருக்‌ தோற்றத்து 
வலிபுணர்‌ யாக்கை வன்கண்‌ யவனர்‌. 
(முல்லைப்பாட்டு) 


( 26 ) 
லும்‌ பேரரண்களும்‌ மதில்களும்‌ வகுக்கப்பட்டு அவற்றின்மீது 
ரோமர்கள்‌ வழங்கி வந்ததுபோன்‌ ற இயந்திரப்‌ படைகள்‌ கரந்து: 
வைக்கப்பட்டிருந்ததாகவும்‌ தெரிகிறது. 


மதுரை முதலிய நகரங்களுககருகில்‌ ச கோண்டியெடுக்கப்பட்ட 


ஏராளமான ரோம நாணயங்கள்‌, கி. பி. இரண்டாம்‌ நூற்றாண்டு: 


முடிய ரோம்‌ நாட்டுக்கும்‌ தமிழக ததிற்கும்‌ நடந்துவந்த வாணிகம்‌: 
பெருமையை கனகு புலப்படுத்துவனவாகும்‌. 


அத்தியாயம்‌--5 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு :-- 


இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்கும்‌ முன்னதாகத்‌ தோன்‌, டி உல: 
இல்‌ உயர்கில்யடைந்த மொழிகள்‌ சமஸ்கிருதம்‌, விரிக, இலத்தீன்‌ 
ஹீபுரூ பாலி என்பன. அவை கோன்‌ திய காலத்‌ இலேயே மிகச 
சீருடன்‌ விளங்கியது தமிழ்மொழியாகும்‌. ஆனால்‌ அம்மொழிகள்‌ 
இற்றைநாளில்‌ உலக வழக்கழிர்தொழிந்து சை கந்‌ தன. தமிழ்‌ 
மொழிமட்டும்‌ தன து சீரிளமைத்‌ இறம்‌ குன்றாது, ஏட்டிலே தவழ்‌ 


.ந்தும்‌, வழக்கிலே வளர்ந்தும்‌, நாவிலே நடந்தும்‌, கருத்திலே 


கனிந்தும்‌, கன்னித்‌ தமிழாய்‌ இன்றும்‌ மிளிர்கின்றது; என்றும்‌ 
அழியாகது. இப்பொழுது இந்தியாவில்‌ வழங்கப்படும்‌ மொழி 
களுக்குள்ளே மிகத்‌ தொன்மைவாயம்‌ த இலகயெை வளம்‌ நிரம்பப்‌ 


பெற்றது தமிழ்‌ மொழியெயாகும்‌, 


தமிழ்‌ இலக்கியத்‌ தோற்றம்‌ : பை 


ஆதலால்‌, இத்தகைய தொன்மையும்‌ சிறப்பும்‌ வாய்க்‌ த 


- குமிழ்‌ இலக்கியத்தின்‌ வரலாறு மிகநிண்டகால்‌ அளவுடைய தாய்‌, 


சுவை மிககுடையதாய்‌ இருக்குமன்றோ / ஆனால்‌ மிழ்‌ மக்களின்‌ 
கோற்றம்போலத்‌ குமிழ்‌ மொழியின்‌ தோற்றமும்‌ பழங்‌ கைகள்‌ 
என்னும்‌ பனிப்படல ததால்‌ மூடுண்டு கடக்கிறது. பிற்காலத்தில்‌, 
இந்து மக்களின்‌ பழங்காலக்‌ கேள்விக்‌ கதைகள்‌ எல்லாம்‌ ஒன்‌ 
றைப்போலவே மற்றொன்றும்‌ இருக்கவேண்டுமென று கஇுருக்தகப்‌ 
பட்டதால்‌, தென்னாட்டுப்‌ புராணக்கைகளும்‌ வடநாட்டுப்‌ புரா: 
ணங்களையே தழுவி அமைக்கப்பட்டன. இத்தகைய முயற்சியால்‌: 
பெருக்கீங்கு விளைவதாயிற்று. இயல்பாய்‌ நடக்கக்கூடிய சிறு: 
நிகழ்சசிகளைக்கூடத்‌ தெய்வங்கள்‌ வந்து நடததியதாகப்‌ புராணப்‌ 
புளரூகுகளைத்‌ இணிதக்து, உலகியலைக கடக்‌ த செய்திகளாக த திரிக. 
கப்படவும்‌, . சில முக்கியமான சரித்திர உண்மைகள்‌ அறவே 
கோன்றாது ஒழிக்தன. தற்கால சரித்திர ஆராய்ச்சிக்குப்‌ 
பொருந்தாத கதைகளே மலிந்து காணப்படலாமின. இதற்குச்‌ 


. சான்றாக ஓர்‌ எடுத்துக்காட்டைக்‌ குறிப்பிடலாம்‌. தமிழ்‌ இலக்கி 


யத்தின்‌ தோற்றத்கைப்பற்றிப்‌ புராணம்‌ கூறுவதாவது :-- 
பெளராணிக ஆரியர்களுடைய முதற்‌ கடவுளாயெ பிரம தவர்‌) 
கலைவாணியாகிய சரசுவ இயையும்‌, மற்றும்‌ இரண்டு வமா தர்‌ 
களையும்‌ அழைத்துக்கொண்டு கங்கையில்‌ நீரரடுவ தற்காக வந்‌- 
கார்‌, வருகிற. வழியில்‌ ஒரு மானிடன்‌ இசை பாடவும்‌, அதை. 
கலைமகள்‌ சிறிது கேட்டுக்கொண்டே கின்‌ அவிட்டாள்‌. அனால்‌ 
பிரமதேவர்‌ நீராடி முடித்த பின்னரே அவள்‌ கங்கைக்‌ கரைக்கு 


-வந்துசோர்‌ தாள்‌. உடனே பிரம தவர்க்குச்‌ சற்றம்பொங்கியெழும்‌. 


அது. கலைமகள்‌ உட்லில்‌ அமைக்க ஐம்ப ததிரண்டு எழுத்துக்களில்‌ 
காற்பத்தொன்பதும்‌. அத்தனை பெரும்‌ புலவர்களாகப்‌ பிறக்கக்‌. 


கடவது என்று சபித்துவிட்டார்‌. அதன்படியே, உரியகாலத்தில்‌ 


அவ்வெழுதக்துக்கள்‌ நாற்பத்தொன்பது புலவர்களாகப்‌ பிறக்க 


( 28 ) 


வே, அப்புலவர்கள்‌ இந்தியா முழுவ தும்‌ சுற்றித்‌ இரிந்து, பின்பு, 
பாண்டியனின்‌ தலைநகராகிய மதுரையிலே ஒன்றுகூடி. ஒரு சங்‌ 
ககக ஏற்படுத்தினர்‌. ஈக்ரேர்‌ என்னும்‌ புலவாகான்‌ அந்த 
சங்கத தின தலைவர்‌. 


நக்கீரரும்‌ ழச்சங்கங்களும்‌ :- 


நக்கரர்‌ என்று ஒரு புலவர்‌ இருந்தது உண்மைதான்‌. அவர்‌ 
எழுதிய நூல்களும்‌ பர்க்களும்‌ நமக்குக்‌ கிடை தீ திருக்கன்‌ றன. 
அவர்‌ , இரண்டாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ வாழ்க்‌ தவர்‌, 
கடைச்சங்கம்‌ என்று சொல்லப்படும்‌ இயற்புலவர்‌ கழகத்தின்‌ 
.அலைவராய இலங்கிய பெரியார்‌. பாண்டிய மன்னர்களுடைய 
ஆ.கரவில்‌ இ,க்கமிழ்ச சங்கமான து மதுரையிலே நடந்துவந்கது. 
செற்றமிகழ்கது குற்றங்கடியும்‌ செஞ்சொற்‌ புலமைவாயங்க நற்‌ 
அமிழ்ப்புலவராய நக்ரேர்‌, அகப்பொருள்‌ எனனும்‌ நூலுக்குத்‌ 


தாம்‌ எழுதிய விரிவுரையில்‌, காய்சினவழுஇ என்னும்‌ பாண்டிய. 


மன்னன்‌' தமிழ்க்‌ கலைப்‌ பயிர்‌ கழை க்கல்‌ வேண்டி ஒரு தமிழ்க்‌ 
கழகம்‌ அல்லது சங்கத்தை கிறுவின காகக்‌ கூறப்படும்‌ என்று 
குறித்துள்ளார்‌. இத்தலைச்சங்கமான து அப்பொழுது பாண்டிய 
சின்‌ தலைககராயிருக்க தென்‌ மதுரையில்‌ 4400 ஆண்டுகளாக 
நடந்துவந்தது. அசசங்கத்கை 89 பாண்டிய மன்னர்கள்‌ ஆக 
சிததுவந்‌ தனா. 'எண்பகதகொன்பதாவது மன்னனின்‌ பெயர்‌ 
கடுங்கோன்‌. இச்சங்க த்தில்‌ அரசர்‌ எழுவர்‌ உள்ளிட்டு 4449 புல 
வர்கள்‌'கவியரங்கேறிய தாகக்‌ கூறப்படுகிறது. இந்துக்‌ கடவுளர்‌ 
களிற்‌ சில பெயர்களும்‌ இப்புலவர்‌ வரிசையிற்‌ காணப்படுகின்‌ 
றன, அவர்கள்‌ அ.ப்பெயரகொண்ட மானிட்ராகவே அக்காலத்‌ 
இரும்‌ இருக்கலாம்‌. 5 


இப்புலவர்‌ குழாத இடை அரங்கேற்றப்பட்ட நூல்களுட்‌ சில 
இசையைப்பற்றியம்‌, கூதகைப்பற்றியும்‌, அவைபோன்ற கலை 
களைபற்றியும்‌ எழுதப்பட்டன. ஆனால்‌, அந்தோ / அவைகளில்‌ 
ஒன்றேனும்‌ இப்பொழுது கிடைக்கவில்லை. கடுங்கோன்‌ என்னும்‌ 
பாண்டிய மன்னனின்‌ ஆட்சியில்‌ கடலானது பொங்கியெழும்‌ து 
பாண்டியகாட்டின்‌ தென்பகுதியாயெ பனை நாட்டை வவ்விக்‌ 
கொண்டது. அந்த வெள்ளப்பெருக்கில்‌ தென்‌ மதுரை நகரமும்‌ 
அலைசசங்க நூல்கள்‌ அடங்யெ ஏடுகளும்‌ அகப்பட்டு அழிக்துபேோ 
பின. பனைகாடு எங்கிருந்தது என்பதைத்‌ தெரிந்துகொள்வது 
அரிதாகாது. பனை மரங்களை மிககுடைய து பனை நாடு, ௩ இந்தி 
யாவின்‌ தெற்கோர த்திலும்‌ இலங்கை ததீவின்‌ வடக்கோரத்திலும்‌ 
பனைகள்‌ மிகுதியாய்‌ வளர்ந்‌ இருப்பைத இன்றும்‌ காணலாம்‌. 
இவை இரண்டும்‌ ஒன்றுசேர்ந்து பண்டைக்கால தில்‌ மணற்பாங்‌ 
கான தாழ்டத இடமாயிருந்‌ இருக்கவேண்டும்‌. கடல்‌ மண்‌ சோக 
னையில்‌ வல்ல நிபுணர்களும்‌, இவ்வாறே, மிகவும்‌ முற்பட்டகால த்‌ 
தில்‌ கடலானது இடைப்புகுக்‌.து இக்தியாவிலிருந்து இலங்கை 


யைப்‌ பிரி த இருக்கவேண்டும்‌ என்னு கருதுகின்றனர்‌. இவவெள்‌ 


ளம்‌ நோக்கு காலததைப்பற்றிக்‌ கூறுவதற்கு மிகவும்‌ பொருத்த 


( 29 ) 


மானவர்கள்‌ தமிழ்‌ மக்களே. எனெனில்‌, இவ்வெள்ள த்தால்‌ 
மூடப்பட்ட நிலத்தில்‌ அவ்வமயம்‌ வாழ்ந்‌ இருந்து தப்பிப்‌ பிழைத்‌ 
கோர்‌ அவர்களேயாவர்‌. அவர்கள்‌ - நேரிற்கண்டு கூறி, அது 
பின்னர்‌ வழிவழியாகக்‌ கேள்விச்செய்‌ இயாய்‌ நிலவிவக்‌ இருக்றெ து... 
அதை நாம்‌ நம்பக்கூடுமேயானால்‌, இவ்வெள்ளப்பெருக்கு நிகழ்ச்‌. 
அது சுமார்‌ இ. மு. 6400 ஆகும்‌. 


இடைச்‌ ல ய்‌ 


பாண்டியநாட்டின்‌ தென்பகுஇயைக்‌ கடல்‌ கொண்டொழிய 
வும்‌, வான்றேர்ச்செழியன்‌ என்னும்‌ பாண்டிய மன்னன்‌ கபாட 
புரத்கைத்‌ தனது தலைநகராகக்கொண்டு, தன்‌ முன்னோர்கள்‌ 
எற்படுதுதிய தமிழ்ச்‌ சங்கத்8ைத்‌ தானும்‌ தொடர்ந்து நடத்தலா 
னான்‌. இதுதான்‌ இடைசசங்கம்‌ என்று சொல்லப்படும்‌. 


இராவணன்‌ னையை எடுத்துச்‌ சென்‌ நிருக்கக்கூடிய ,இட்ங்‌ 
களுள்‌ கபாடபுரமும்‌ ஒன்றாய்‌' இருக்கலாம்‌ என்று நினைத்ததாக 
இராமாயணசத்திற்‌ கூறப்படுகிறது, அது பொன்னும்‌ முத்தும்‌ 
வைக திழைதீது, வானுலகின்‌ வளம்பதிபோன்று வனப்புடன்‌ 
விளங்கிய தாகக்‌ கூறப்பட்டுள்ளது. 8700 ஆண்டுகள்‌ கபாடபுரம்‌ 
தமிழ்க்கலைப்‌ பண்பாடுகளுக்கும்‌ கல்விக்கும்‌ நிலைக்களமாய்‌ உதவி 
யது என்று தம்முடைய காலத்திற்‌ கூறப்பட்டகாக நக்ரேர்‌ 
எழுதியுள்ளார்‌. . தமிழ்க்கலை செழி,த்தோங்கும்படி இடைச்‌ ௪௩ 
கத்தை 69 அரசர்கள்‌ ஆகுரிக்துவர்‌ ததாகவும்‌, 3700 புலவர்கள்‌ 


_ கவியரங்கேறிய தாகவும்‌ சொல்லப்படுகின்றன, அவ்விதம்‌ இயற்‌ 


திய நூல்களுள்‌, தொல்காப்பியம்‌ என்னும்‌ இலக்கண நூலைக்‌ 
தவிர வேறு ஒன்றும்‌ இப்பொழுது நமக்குக்‌ கிடைக்கவில்லை. 
கொல்காப்பியம்‌ இயற்றிய தொல்காப்பியனார்‌ அகத்திய மேனிவ 
ரின்‌ மாணாக்கர்‌ என்று சொல்லப்படுவார்‌. - தமிழ்‌ மொழிக்கு 
முதல்‌ இலக்கண நூல்‌ என்று கருதப்படும்‌ அகத தியகதகை அடிப்‌ 
படையாகக்கொண்டே தொல்காப்பியமும்‌ எழுதப்பட்டிருக்றெ து. 
இவர்கள்‌ இருவரைப்பற்றியும்‌ எத்தனையோ ஈம்பதீத்காக சதை 
கள்‌ புனையப்பட்டிருப்பதால்‌, இவர்கள்‌ வாழ்ந்‌ த காலத்தைப்‌ 
பற்றி உறுதியாக ஒன்றும்‌ சொல்வதற்கில்லை, 


நக்கீரர்‌ எழுதிய வரலாற்றை மேலும்‌ தொடர்ந்து பார்ப்‌ 
போம்‌. கபாட்புரத்தையும்‌ கடல்‌ எழுந்து மூடிவிட்டது, "அதன்‌ 
பின்‌ பாண்டியர்கள்‌ இப்பொழுதுள்ள மதுரையைத்‌ தலைககராகக 
கொண்டனர்‌. . மூடத்திருமாறன்‌ என்னும்‌ பாண்டிய, அசன்‌ 
னது புதிய. தலைநகரில்‌ மீண்டும்‌ தமிழ்ச்சங்க த்3ை அமைத்‌. 
தான. 
கடைச்சங்கம்‌ :-_— 

இததான்‌ கடைச்சங்கம்‌ எனப்படுவது. முடத்திருமாறன்‌ 
முதல்‌. உக்ரெப்பெருவழுஇயிறாகவுள்ள பாண்டியர்‌ காலமான 
1800 ஆண்டுகள்‌ இச்சங்கம்‌ கிலைபெற்றிருக்கது. ஈக்ரேர்‌ உக்கிரப்‌ 


( 80 ) 


'பெருவழு யின்‌ காலத்தில்‌ இருந்ததாகத்‌ தெரிகிறது. ஆ தலால்‌ 
கடைசசங்கமான து இ, மு. 1700-ம்‌ ஆண்டில்‌ தோன்றியிருக்க 
வேண்டும்‌. இதில்‌ 449 புலவர்கள்‌. நூலியற்றி வெளியிட்டனர்‌. 
ஈக்கீரர்‌ கூறும்‌ கடைச்சங்க வரலாறாவத உண்மையாயிருக்கக 
காரணம்‌ உண்டு என்பைக உணர்ந்து தமிழ்‌ மக்கள்‌ செம்மாப்புக்‌ 
. கொள்ளலாம்‌. கடைச்சங்க நூல்களாக: இப்பொழுது நமக்குக்‌ 
- கஇடைகத்திருப்பனவற்றுள்‌, சில சிதைவுற்று அரைகுறையாயிருக் 
தாலும்‌, அவையெல்லாம்‌ நரஞூரற்‌ு நாற்பத்கொன்பது புலவர்‌ 
களாற்‌ பாடப்பட்டனவேயாகும்‌. 


முச்சங்கங்களைப்பற்றிய உண்மை :-- 
முச்சங்கங்களையும்பற்றிய இக்க கயைப்‌ பலரும்‌ பலபடியாக 
ஆராய்ந்து, அதில்‌ குற்றமே கண்டு முற்றிலும்‌ ஈம்பத்தகாத 
பெொய்க்கபைதயென் று கள்விவிட்டனர்‌. . ஆயினும்‌, ஒன்றுமே 
இல்லாகவிடக்தில்‌ இத்தகையதொரு கதை எழுந்‌ திருக்கமுடி 


யாது. ஆசிரியர்கள்‌ கூறும்‌ விதமே அகத்தியரின்‌ காலத்தை. 


அளவிட்டு நாம்‌ ஒரு முடிவு செய்துகொள்ளலாம்‌. அக்கால த 
இல்‌ அவர்‌ ஓர்‌ இலக்கணம்‌ எழுதவேண்டுமானால்‌ அவருக்கு 
நெடுங்காலக்இற்கு முன்னமேயே தமிழ்‌ இலக்கிய நூல்கள்‌ 
நிறைய இருந்‌ இருக்கவேண்டும்‌. ஆதலால்‌, ஏகோ சில செய்து 
கள்‌ தெய்வ ததோடு பின்னிப்‌ பிணை ததிருப்பை க வைத்து, முச்‌ 
சங்கங்களைப்பற்றிய கத முற்றிலும்‌ பொய்‌ என்று கள்ளிவிட 
முடியாது. இசுசெயதிகள்‌ மிகப்‌ பழைய காலத்தில்‌ நடக்‌ கனவ௪ 
அலால்‌, கேளவிக்ககை வரலாறுகள்‌ சற்றுத்‌ இரிந்து மர்றுவது 
இயல்பே. 


... கடைச்சங்க நூல்களாக நமக்குக்‌ இடைத்திருப்பனவற்றுள்‌, 
நானூற்று நாற்பத்தொன்பது சங்கப்‌ புலவர்கள்‌ பர்டல்களோடு, 
ஈக்£ரர்‌ காலத்இற்குப்பின்‌ இருந்த பல புலவர்‌ பாக்களும்‌ அடங்‌ 
யுள்ளன. மூன்றாம்‌ நூற்றாண்டின்‌ முடிவுவரையும்‌ கடைச்சங்கம்‌ 
இருந்து வேலை செய்ததாகத்‌ தெரிகிறது. பின்னர்‌ அது 
மறைந்து போகவும்‌, பல நூற்றாண்டுகள்வரை, ஏதாவது ஒரு 
முறை தேவையுள்ளபொழுது ஒரு சங்கத்தைக்‌ கூட்டிப்‌ பல 
சிறந்த புது நூல்கள அரங்கேற்றப்பட்டிருக்கவேண்டும்‌. அம்‌ 
முறையாலும்‌ தமிழ்‌ இலக்கியக்‌ களஞ்சியம்‌ வளம்பெற்றிருக்‌ 
கிறது, ்‌ 


சங்க காலத்து யாழ்கள்‌. 


.அத்தியாயம்‌—-6 


கடைச்ச 


கடைச்சங்க காலத்து இலக்கிய நூல்கஸ்‌ கெர்னமை சானற்‌ 
சிறப்புடன, இன்றமிழின்‌ இளகலக்கவின்‌ கொண்டு தனிததிலங்‌ 
கும்‌ ஒரு தொகு தியாய்‌ மிளிர்கின்றன்‌. அவற்றுள்‌ மிகவும்‌ முந்தி 
யனவாக விளங்குவனவற்றுள்‌ வடமொழிச்‌ சொற்கள்‌ சிறிது விர 
வாது, ஆரியாகளுடைய சமூக சமயக்‌ கருத்துக்களையும்‌ தழுவர்‌ 
மல்‌, கனிததமிழின்‌ தூயஈடையில்‌ எழுகப்பட்டுள்ளன, இத 
தகைய பழம்‌ பாடல்கள்‌ மிகச சுருங்கியனவாய இருந்தாலும்‌, 
அவை -ஆரியர்கள்‌ தமிழ்‌ காட்டினுள்‌ அடியெடுத்துவைக்குமுன்‌ 
னரே எழுதப்பட்டவை என்பதில்‌ யாதொரு ஐயமுமில்லை. இதி 
லிருந்த அவற்றினுடைய தொன்மைச்‌ சிறப்பினை நாம்‌ ஒரு 
வாறு தெளிர்துகொள்ளலாம்‌. 


இயற்கைச்‌ சூழலிலே இக்த்துக்‌ களித்த: புள்ளினம்‌ இழு 
மென்‌ றிசைக்கும்‌ இன்னொலிபோல, இப்பழம்‌ பாடல்களும்‌ எளிய 
கடையில்‌ இயற்கையோடியைய,த, கெளிவுபெற்று விளங்கா நிற்‌ 
கும்‌. இப்பழந்‌ தமிழின்‌ தரயகடை ஆரியர்களுடைய வலிந்து 
பாடும்‌ செயற்கை நடைக்கு முற்றிலும்‌ வேறுபட்டது. 


இப்பாடல்களிலிருக்து, நம்முடைய தமிழ்‌ முன்னோர்‌ வீரமும்‌ 
வலியும்‌ படைத்த வீறுடை மக்களாய்‌ வாழ்ந்தார்கள்‌ என்று 
தெரிகிறது, அவர்கள்‌ மாண்புடை மானம்‌ வாய்ந்த மைம்‌ இனை 
புடையவர்கள்‌. மூத்த குடிவர்த இன்‌ மகனிராய அமிழ்‌;த தாய்‌ 
மார்கள்‌ தங்கள்‌ தாயா போரிற்‌ புறங்‌ கொடுத்தார்‌ என்னும்‌ பழி 
யஞ்சிப்‌ பதைத்துடனே உயிர்‌ நீப்பா. 


ஒரு தமிழ்‌ வீரனுக்கு முதுகிலே வடுப்பட்டால்‌, அதைவிட்‌ 
.மானக்குறை வேறொன்றுமில்லை. தமிழ்நாடு முழுதும்‌ வீரர்‌ வழி 
பாடு ௩டந்துவந்தது. போரில்‌ மடிந்த வீரர்களுக்குக்‌ கல்‌ நட்டு 
அவவீரக்கல்லைத்‌ தெய்வமாக வணங்கி வழிபட்டனர்‌. ஐந்து 
நிலத்து வாழ்வோரும்‌ ஐம்‌ இணை மக்களாக வகுக்கப்பட்டாலும்‌, 
எல்லாரும்‌ ஒரு, கர மக்களாகவே கருதப்பட்டனர்‌. இருமணத்‌ 
இற்கு முன்னர்‌ காதல்‌ செய்தலும்‌ களவுக்‌ கூட்ட்மும்‌ நிகழ்வ 
துண்டு. நிலத்திற்கு நிலம்‌ வழக்க பழககங்கள்‌ சிறிது வேறு 
படும்‌. பழியஞ்சிக குடிபுரக்து கோலோச்சும்‌ மன்னனே நாட்டை 
ஆள்வ தற்குரியான்‌. அரசன்‌ எப்பொழுதும்‌ நிலையாக ஒரு தானை 
வைத்திருப்பான்‌, போர்க்காலத்தில்‌ படை த,தலைவர்களும்‌, கிற 
அரசர்களும்‌, குடிமக்களும்‌ அரசனுக்குப்‌ படையளிப்பதுமுண்டு 
அமிழநகாடு யொதுவெனப்‌. பொறாது தத்தம்‌ கொற்றமே முற்றி 
லும்‌ நிலவவேண்டுமென்று இராவிட காட்டு முடி வேந்தர்‌ மூவரும்‌ 
அமக்குள்ளே அடிக்கடி போர்‌ செய்துவந்தனர்‌. முடிவேக்‌. தர்கள்‌ 


( 82 ) 


தவிர, வேளிர்‌, குறுகில மன்னர்‌ போனற சிற்றரசர்களும்‌ பேசு 


சண்கள்‌ வகுத்துக்கொண்டு தமக்குள்ளே போர்கள்‌ நிகழ்ததின, 


காகவும்‌ படிக்கிறோம்‌. ஆனால்‌, இவ்விதம்‌ இடைவிடாது போர்‌ 
கள்‌ நடந்தாலும்‌, பொது மககளுடைய வாழ்க்கையை வளம்படுத்‌; 
அம்‌ வாணிகம்‌, உழவுத்தொழில்‌ போன்ற பிற முயற்சிகள்‌ தடை 
பட்டுக்‌ குன்றியதாகத்‌ தெரியவில்லை. இப்போர்களால்‌ மக்களு, 
டைய வீரசசிறப்பும்‌, மனவெழுச்சியும்‌, உழைப்பின்‌ ஊக்கமும்‌ 
ஈன்குயிர தது நில்பெறலாயின என்றே சொல்லவேண்டும்‌. 

புலவர்களும்‌ பாணர்களும்‌ மர்ளிகை தோறும்‌ மன்னர்களையும்‌ 
வ்ள்ளல்களையும்‌ நாடிச்சென்று, அவர்களது வீரசசெயல்களையும்‌ 
வண்மைச்‌ சிறப்பையும்‌ விந்தைப்‌ பாடல்களால்‌ வழுத்தி, யாழ்‌ 


மீட்டிப்‌ பண்ணோடு பாடினர்‌. தமிழ்ச்‌ சங்கம்‌ மூன்றும்‌ தலைகிறந் து: 


விளங்குவதற்கு இசைப்பாணர்களும்‌ பேரு தவியாய்‌ இருக்‌ கனர்‌. 
அவர்கள்‌ பாடிய பாடல்கள்‌ பல நமக்குக்‌ கிடைத்துள்ளன... 
அவற்றில்‌ பண்டைக்‌ தமிழரின்‌ பண்பட்ட உள்ளமும்‌, அவர்‌ கும்‌ 


வீர வாழ்க்கையும்‌. விழுமிய நோக்கமும்‌ அழகுறக்‌ தீட்டியிருமப்‌: 


பைக்‌ காணலாம்‌, 


கடைச்சங்க காலத்துப்‌ பாடல்களை அக்காலப்‌ பின்பகு தியில்‌ 
வாழ்ந்த உக்கிரப்‌ பெருவழுதி, சேரல்‌ இரும்பொறை, மாறன்‌ 
வழுதிபோன்ற தமிழ்‌ மன்னர்களின்‌ கட்டளைப்படி, பல தொகை. 
தூல்களாகத்‌ தொகுத்துருக்கிறார்கள்‌. அத்தொகை நூல்கள்‌ 
தாம்‌ நுவலும்‌ பொருளுக்கேற்ப, அகம்‌ என்றும்‌ புறம்‌ என்றும்‌ 
இரு வகையாகப்‌ பிரிக்கப்படும்‌. காதலைப்பற்றிக கூறுவன அகத்‌ 
துறை நூல்கள்‌. போரைப்பற்றியும்‌ ஏரைப்‌ பொருள்களைப்பற்றி! 
யும்‌ .பாடுவன புறத்துறை நூல்கள்‌. அகத்துறை நூல்களுள்‌ 
மிகவும்‌ முந்தியது அகநானூறு. இது காதலைப்பற்றிய பாடல்‌: 
கள்‌ நானூறு கொண்டது. இதைத தொகுப்பித் தோன்‌ உக்கிரப்‌: 
பெருவழுதி.' பல புலவர்கள்‌ பாடிய பாடல்கள்‌ இதில்‌ ஒன்றாய்ச்‌ 
சேர்க்கப்பட்டுள்ளன. இதுபோன்று, போரைப்பற்றிய கானூறு 
பழம்‌ பாடல்களை ஒன்று சேர்ததுத்‌ தொகுக்கப்பட்டது புற. 
நானூறு என்னப்படும்‌. இதில்‌ நாற்றைம்பது புலவர்களின்‌ 
பாடல்கள்‌ சேர்க்கப்பட்டுள்ளன.. போர்கள்‌ வழக்கமாய்‌ அரசர்‌ 
களால்‌ ஈட்ததப்பட்ட்தால்‌, கடைச்சங்க காலத்துத்‌ இகழ்ந்த 
தமிழ்நாட்டுச்‌ சேர சோழ பாண்டியர்களின்‌ வீரச்செயல்கள்‌ பல: 
வும்‌ புறகானூனு என்னும்‌ இத்தொகை நூலில்‌ ஈன்கு புலப்படும்‌. 


நற்றிணை என்னும்‌ மற்றொரு தொகை நூலும்‌ கானூணு: 
பாட்ல்களைக கொண்டது. இது மாறன்வழுதி என்னும்‌ அரசனால்‌. 
நூற்றெழுபததகைந்து புலவர்களின்‌ பாடல்களைச்‌ சேர்த்துத்‌ 
தொகுப்பித்தது.  இப்பாடல்களும்‌ காதலையே பொருளாகக்‌ 
கொண்டு பாடப்பட்டன. 

தறுந்தோகை என்னும்‌ அகத்துறை நூலும்‌ இருநூற்‌. 
றைந்து புலவர்கள்‌ பாடிய நானூற்றொரு பாடல்ககா க்கொண்டு: 
விளங்குகிறது. 


(8) 


ஐங்குறு நூறு என்பது இணைக்கு நூறாக ஐந்து...புல்வர்களா்ற்‌ 
பரடிய ஓம்நூறு' பாட்லகள்க்கொண்டது. ' இது சேரல்‌ இரும்‌ 


பொறை எனலும்‌ சேர அரசனால்‌ தொகுப்பிக்கப்பட்டது. 


பதிற்றுப்பத்து என்பது, ஒவ்வொரு. சேரவரசன்மேல்‌ பத்‌ 
துப்‌ பாட்டாகப்‌ பதின்மர்‌ புலவர்களாற்‌ பாடப்பட்டது. அப்‌ 
பாடல்களுள்‌ எண்மர்‌ புலவர்‌ பாடிய எட்டுப்‌ பத்துக்களே இப்‌ 
பொழுது நமக்குக்‌. கிடைத்துள்ளன. 


பரிபாடல்‌ எழுபது பாடல்களைக்‌ கொண்டது, அவற்றுள்‌ 
ரூம்‌ பல மறைந்துபோயின. 


கலித்தோகை என்பது நூற்றைம்பது கலிப்பாக்களால்‌ 


அகப்பொருள்‌ ஐந்‌ இணை மேலும்‌ ஜந்து புலவர்களாற்‌ பாட்ப்பட்‌ 


ட்து. அவற்றுள்‌ நெய்தற்‌ கலியைப்‌ பாடிய நல்லந்துவனார்‌ என்‌ 
னும்‌ புலவரே கடவுள்‌ வாழ்த்துச்‌ செய்யுளையும்‌ பாடி இதனைத்‌ 


கொகு ததவராவர்‌. 


பத்துப்பாட்டு எனபது பத்து நீண்ட பாட்ல்களையுடைய து. 
அவை முறையே வருமாறு: 


திருமுருகாற்றுப்படை- இது தமிழரின்‌ போர்க்‌ கட்‌ வளாகிய 
முருகனே வழுத்து நகரே என்னும்‌ புலவராற்‌ பாட்ப்பட்‌ 
டது. 


பொருநராற்றுப்படை இது முடத்தாமக்‌ கண்ணியார்‌ என்னும்‌ 
புலவரால்‌ சோழன்‌ கரிகாலன்து வெற்றிச்செயல்களை விரி 
தீதுப்‌ பாட்ப்பட்டது. 


சிறுபாணாற்றுப்படை,--இ து கல்லூர்‌ நத்கக்கனார்‌ நல்லியக்‌ கோட்‌ 
னைப்‌ புகழ்ந்து பாடியது. 

பெரும்பாணாற்றுப்படை,--இ இல்‌ உருத்திரங்‌ கண்ணனார்‌ தொண 
டை நாட்டரசன்‌ தொண்டைமான்‌ இளம்‌ திரையனைப்‌ போற்றி 
யிருக்கிறார்‌. 

முல்ஷப்பாட்டு,--இ இல்‌ நப்பூதனார்‌, கார்காலத்தில்‌ தனித்து 
உறையும்‌ தலைவியின்‌ துயரமும்‌ தலைவனின்‌ வீரமும்‌ “இனிது 
விளங்கப்‌ பாடியுள்ளார்‌. 

மதுரைக்காஜ்சி,---இது மர்ங்குடி மருதனார்‌ பாண்டிய அரசன்‌ 
நெடுஞ்செழியனைப்‌ புகழ்ந்து பாடியது. 

நெடுநல்வாடை, --இது ஈக்ரேர்‌ நெடுஞ்செழியன்மேற்‌ பாடியது. 

குறிஞ்சிப்பாட்டு, இது கபிலரால்‌ ஆரிய அரசன்‌ பிரகத்தனை த்‌ 
கமிழ்‌ அறிவிக தற்காகப்‌ பாடியது. 


( 4 ) 


பட்டினப்பாகல--இது உருத்திரங்‌ கண்ணனார்‌ கரிகால்‌ வரைவை 
யும்‌ காவிரிப்பூம்‌ பட்டின ததையும்‌ சிறப்பித்துப்‌ பாடிய து., 


மலைபடுகடாம்‌, இது பெருங்குன்றூர்‌ பெருங்‌ கெளகளார்‌ நன்‌ 
னனைப்பற்றிப்‌ பாடியது. 


இவ்விதம்‌ எட்டு த்தெர்கை, பத்துப்பர்ட்டு என்னும்‌ நூல்கள்‌ 
தவிர பதினெண்‌ கீழ்க்கணக்கு என்ற தகொகுஇயும்‌ சேர்க்கப்பட்‌ 
ஓருக்றெது. அவ்வகை நூல்கள்‌ பதினெட்டிலும்‌ பார்ப்பனிய 
இந்துமதக்‌ கொள்கைகளின்‌. கருதஅுக்களும்‌, வடமொழிச்சொல்‌ 
வழக்குகளும்‌ மலிந்து காணப்படுகின்றன; தமிழ்‌ மக்களிடையே 
ஆரியப்‌ பண்பாடுகள்‌ வம்து கலந்த காலமாகிய கடைச்சங்க த இன்‌ 
இஅதியில்‌ அமற்நூல்கள்‌ எழுதப்பட்டிருக்கவேண்டும்‌., அவையா 
வன: நாலடியார்‌, நான்‌ மணிக்கடிகை, கார்‌ நாற்பது, களவழி நாற்பது 
இன்னா நாற்பது, இனியவை நாற்பது, ஐந்திவண ஐம்பது, திணமாஸ, திண 
மொழி, ஐந்திணை எழபது, திருக்குறள்‌, திரிகடுகம்‌, ஆசாரக்கோவை, பழ 
மொழி, சிறுபஞ்சமூலம்‌, முதுமொழிக்காஞ்சி, ஏலாதி,. கைந்மிலை.” 


இவற்றுள்‌ திருக்குறள்‌ முக்கியமானது. அதற்‌ காணப்படும்‌ 


ஆயிரத்து முந்நூற்று முப்பது அருங்குறள்‌ வெண்பாக்களும்‌ 


அறிவின்‌ முதிர்‌சசியில்‌ இரண்ட முதிதுக்களாய்‌ இலங்குகன்றன. 
ஒவ்வொரு குறளும்‌ இரண்டு அடியாலே அமைக்கப்பட்டிருப்பி 
னும்‌, அக்குறுகிய அடிகள்‌ மனித வாழ்க்கைக்கு வேண்டிய உறு 
இப்‌ பொருள்களை மெல்லாம்‌ சுருங்கச்சொல்லி விளங்கவைக்கின்‌ 
மன. திருக்குறள்‌ தமிழ்‌ வேதம்‌ என்று போற்றப்படும்‌. ஆனால்‌ 
ஆரிய வேதங்களைப்போல்‌ ஒரு சமயச்சார்பிலே. எழுதப்படாமல்‌, 
யாவரும்‌ ஏற்றுக்கொள்ளும்‌ முறையில்‌, பொய்இர்‌ ஒழுக்க நெறி 
யாகிய அறநெறியையே எடுத்துல்‌ கூறுகிறது இருக்குறள்‌. 
அதன்‌ ஆசிரியர்‌ திருவள்ளுவர்‌ என்னும்‌ பெரியார்‌. அவர்‌ ஒரு 
சமணராகக கருதப்படினும்‌, அவர்‌ யாதொரு சமயத்தின்‌ குறு 


கிய நோக்கங்களையாவ து கொண்டவரல்லர்‌. அவருடைய வாழ்க்‌ . 


கை வரலாற்றைப்பற்றிப்‌ பலர்‌ பலவாறாகக்‌ கூறுனெறனர்‌. ஈம்‌ 
முடைய பழங்காலப்‌ புலவர்கள்‌ தங்களுடைய வாழ்க்கையைப்‌ 
பற்றி எதுவும்‌ எடுத்தியம்பும்‌ வழக்கம்‌ இல்லை. ஏதேதோ ஒன்‌ 
மிரண்டு செய்‌ இகள்‌ அவர்கள்‌ நூல்களில்‌ அவர்களை அறியாமலே 
தென்படலாமேயொழிய வேறில்லை. இவருடைய காலம்‌ இன்ன 
கெனறு அறிவதற்குப்‌ பிற்கால த்தெழுந்த ககைகள்‌ எல்லாம்‌ 
சரி.ததிரவுண்மையுடையனவல்லவா தலால்‌, அவை ஏற்றுக்‌ 
கொள்ள த தக்கனவாயில்லை. 


இலத்தீன்‌ மு.தலிய எல்லா ஐரோப்பிய மொழிகளிலும்‌ இருக்‌ 
குறளை மொழிபெயர்‌ த திருக்கிறார்கள்‌. ன ட 
ஐம்பெருங்‌ காப்பியங்களில்‌  இரண்டாயெ சிலப்பதிகாரமும்‌, 
மணிமேகலையும்‌, கடைச்சங்கக்கால த்து நூல்களைச்‌ சேர்ந்தவை. 
களே. அவை கடைச்சங்கத்தாரால்‌ இறுதியில்‌ ஏற்றுக்கொள்‌ 


( 85 ) 


ளப்பட்ட்‌ பெரிய நூல்கள்‌ பேர்லும்‌. இலக்கிய நூல்கள்‌ காவிய 
நடையில்‌ எழுதுவதென்பது முதலில்‌ ஆரியர்களால்‌ தோற்று 
விக்கப்பட்ட ஒரு வழக்காகும்‌. கடைச்சங்க கால,த்‌ இன்‌ பிற்பகுதி 
யில்‌, அ தாவது, இரண்டாம்‌ நூற்றாண்டின்‌ இடைக்காலம்‌ அல்‌ 


லது சிறிது பிந்தி, தமிழ்ப்‌ புலவாகள்‌ தூய தமிழ்‌ இலக்கியமுறை 


களை மட்டும்‌ கையாள்வது என்பைத விட்டு, ஆரியர்களுடைய 
இலக்கிய வழக்குகளையும்‌ மரபுகளையும்‌ பின்‌ தொடர்ந்து நூல்கள்‌ 
செய்யக்‌ தொடங்கினர்‌. ட்ட 

சிலப்பதிகாரம்‌ அல்லது சிலம்பைப்பற்றி யெழுந்த காவிய 
நூலானது பத்தினிப்‌ பெண்ணாயெ கண்ணூ யென்னும்‌ கற்புடை 
யாளின்‌ அற்புதச்‌ செயல்களை விரித்துக்‌ கூறுகிறது. அவள்‌ இவ 
வுலகை நீதகதன்‌ பின்னர்‌ பத்தினிக்‌ கடவுளாக வழிபடலானாள்‌. 
ஒருகாலத்தில்‌ அவளுடைய வழிபாடு, இலங்கையுட்பட இம்‌ தியா 
வின்‌ பல பாகங்களிலும்‌ பரவியிரும்தது. இலங்கையில்‌ தமிழா 
க்ஸ்‌ கண்ணகியம்மனை இன்னும்‌ வழிபட்டுவருகிறார்கள்‌. தென்‌ 
இக்‌தியாவைவிட, இலங்கையிலுள்ள்‌ தமிழ்‌ மாகாணங்களில்‌ கண. 
ணயெம்மன கோயில்கள்‌ எராளமாய்க காணப்படுகின்றன. சிங்‌ 
கள வரலாற்றின்படி முதலாம்‌ கயவாகு (௫. பி. 174-195) என்‌ 
னும்‌ அரசனே இலங்கையில்‌ பத்தினி வழிபாட்டைப்‌ புகுக்தினவ 
னென்றும்‌, பத தஇனியின்‌ காற்சிலர்பு ஒன்றை அவன்‌ இலங்கைக்‌ 
குக்‌ கொண்டுவரக்‌ தானென்றும்‌ சொல்லப்படும்‌. சிங்கள நாட்டில்‌ 
பல இடங்களிலும்‌ பக இினியின்‌ கவாலயங்கள்‌ காணப்படுகன்‌ 
றன. இக்தப்‌ பத்தினிக்‌ கோயில்களில்‌ “ ஹாலம்பா * என்னப்‌ 
படும்‌ சிலம்பானது. இன்னும்‌ வைத்து வணங்கப்படுகிறது. 


இந்தக்‌ காப்பிய நூலிற்‌ கூறப்பட்ட நிகழ்ச்சிகள்‌ அனைத்தும்‌ 
செங்குட்டுவன்‌ என்னும்‌ சேர அரசனின்‌ ஆட்சிக்கால தீதில்‌ நடக்‌ 
தனவாகும்‌. சேரன்‌ செங்குட்டுவனின்‌ திரு த தம்பியாராயெ இளங்‌ 
கோவடிகள்‌ என்னும்‌ அரசிளங்குமரரே, துறவு நிலைபூண்டு, இக்‌ 
காப்பிய நூலைப்‌ பாடியருளினார்‌. பழக்காலத்‌ தமிழ்‌ மன்னர்களிற்‌ 
செங்குட்டுவன்‌ ஒரு தலைசிறந்த மன்னனாய்‌ விளங்கினான்‌. , இளங்‌ 
கோவடிகளும்‌ தாம்‌ எழுதிய அழியாப்புகழ்‌ படைத்த அருமைக்‌ 
காப்பிய த.இல்‌ தமது தமையனைப்பற்றிய வீரச்செயல்களையும்‌ ஒரு 
பகுதயில்‌ அமைத்துள்ளார்‌. 


இளங்கோவடிகளின்‌ நெருங்கிய நண்பராயெ மதுரைக்‌ கூல 
வாணிகன்‌ “சத்‌ தலைச்‌ சாக கனாரால்‌ மணிமேகலை என்னும்‌ காப்பி 
யம்‌ பாடப்பட்டது. அவர்‌ புத்த சமயத்தைச்‌ சார்ந்தவர்‌. அவர்‌ 
தமது நூலாகிய மணிமேகலையில்‌, கோவலன்‌ மகளாடிய மணிமே 
கலை புத்த மதத்தைச்‌ சேர்ந்து துறவுபூண்ட வரலாற்றைக்‌ கூறு 
முகததானே புத்த சமயத்‌ தத்துவங்களை யெடுத்துச்‌. சிறந்த 
முறையில்‌ நன்கு விளக்கியுள்ளார்‌. 

இக்‌ இரண்டு. காப்பியங்களும்‌ இரண்டாயிரம்‌ ண்டு 
களுக்கு முன்னர்‌, தமிழ்‌ நாட்டில்‌ தழைக்தோங்கயெ கலைசசிறப்‌ 
பயைம்‌, வேலைத்துற நுட்பங்களையும்‌, தமிழ்‌ மக்களுடைய பண்‌ 


(௯) 


பாடுகளையும்‌, நாகரிக வாழ்க்கையையும்‌ இறம்பட்க்கூறும்‌ இப்பிய 
நூல்களாகவுள்ளன. ஆடலும்‌ பாடலும்‌ பண்டைத்‌ தமிழர்‌ வாழ்க்‌ 
கையில்‌ முதன்மைபெறறு விளங்கின. இந்தக்‌ கலைகளின்‌ மரபு 
முறைகள்‌ எல்லாம்‌ இப்பொழுது தென்‌ இந்தியாவில்‌ வழங்கப்‌ 
படும்‌ கர்நாடக சங்கீ தும்‌, பரத நாட்டியம்‌ முதலியவைகளுக்கு முற்‌ 
திலும்‌ வேறுபட்டன. அக்காலத்தில்‌ வழங்கப்பட்ட பல்வேறு 
இசைக்‌ கருவிகளைப்பற்றியும்‌, ஆடல்‌ மகளிருக்கு அக்காலம்‌ 
கொடுக்கப்பட்ட பயிற்கெளைப்பற்றியும்‌ அக்காப்பியங்களில்‌ விரித்‌ 
துக்‌ கூறியிருப்பதைக்காண வியப்பாகவே இருக்கும்‌. ௩டனக்‌ 
கலையில்‌ ஒரு பெண்‌ 6 தர்ச்சியடையவேண்டுமானால்‌, ஜந்து வயது 
முதல்‌ பன்னிரண்டு வயதளவும்‌ அவள்‌ தனது உடலையும்‌ மிடற்‌ 
றையும்‌ உரியமுறையிற்‌ பயிற்றவேண்டும்‌. அவ்வாறு தேர்ச்சி 
பெற்றபின்னர்‌, ஆடல்‌ அரங்கமைத்து. ஓர்‌ அரசன்‌ முன்னிலையில்‌ 
அரங்கேற்றுவது வழக்கமாக இருக்கது. இது அக்காலவரசர்‌ 
கள்‌ தமது நாட்டுக்கலைப்‌ பண்பாடுகளில்‌ தாம்‌ எடுத்துக்கொண்ட 
ஆர்வத்தை நன்கு புலப்படுத துவ தாகும்‌. 


/ இராவிட்‌ மக்கள்‌ வழங்கிவந்த பலவித இசைக்கருவிகளைப்‌ 
பற்றியும்‌ அந்நூல்‌ கூறுகிறது. அவற்றுள்‌ கான்குவகை யாழ்‌ 
களையும்‌, முப்பத்தொரு வகை தோற்‌ கருவிகளையும்‌ காம்‌ காண 
லாம்‌. ;, இன்னும்‌ இசைத்துறையிலும்‌, காடகததுறையிலும்‌ தத்‌ 
தவசு செய்திகைப்பற்றியும்‌ அக்காலத்திற்‌ குறிதது வழங்கப்‌ 
பட்ட தனித்‌ தமிழ்க்கலைச்‌ சொற்களைக்கண்டு காம்‌ மகிழலாம்‌, 
அசசொற்கள்‌ எல்லாம்‌ இக்காலத்தில்‌ வழக்கிறந்து மக்‌இக்கிடக்‌ 
கின்றன. மொழியை வளர்த்து வளம்படு க துகிறோம்‌ என்றபெய 
ரால்‌, இந்நாளில்‌ அத்தமிழ்க்‌ கலைச்சொற்களைக்‌ களைந்து வட 
மொழிச்‌ சொற்களை நிறையப்‌ புகுத்தி வழங்குகின்றனர்‌. 


தமிம்‌ எழத்தின்‌ வரலாறு :-- 


தொல்காப்பியம்‌ சங்க இலக்கியம்‌ முதலியன அக்கால ததிலே 
யே எழுதப்பட்டிருப்பசால்‌, பண்டைத்‌ கமிழ்மக்களிடையே தமக்‌ 
கென ஓர்‌ எழுத்து முறைமை. ஏற்பட்டிருந்கதா என்ற கேள்வி 
எழு,தல்கூடும்‌. தமிழ்‌ இலக்கியம்‌ முதலில்‌ இருந்தே எழுதப்பட்டு 
வந்தே ககவிர, வேதங்களையும்‌ ஏனை வடமொழி நூல்களையும்‌ 
போல்‌ எழுதப்படாமல்‌ வாயாற்சொல்லி : மனப்பாடம்‌ செய்யப்‌ 
பட்டுவந்‌ இருப்ப இல்லையென்பது இண்ணம்‌. : தனக்கு முன்னரே 
இருக்‌ வவச்‌,த இலக்கியம்‌ கண்ட தற்கு இலக்கணம்‌ .வஞகுக்கவந்க 
தொல்காப்பிய நூலிலேயே எழுக்தைப்பற்றிய இலக்கணம்‌ ஒரு 
தனி அதிகாரமாக்ச்‌ செய்யப்பட்டிருக்கிறது. மேலும்‌, எழுத்து 
என்னும்‌ சொல்லே தனித்‌ தமிழாய்‌ இருப்பை ௧௧ காணலாம்‌, 
அதேபொழுது, சமஸ்கிருத மொழிக்காக எழுந்த முதல்‌ இலக 
கண நூல்களில்‌ எழு த்கைப்பற்றி யாதொரு குறிப்பும்‌ இலலை. 
அக்காலத்தில்‌ ஆரியர்களுக்கு வடிவெழுக்து இல்லாததே அதற 
குக்‌ கர்ரணமாகும்‌, 


( 87 ) 


இ. மு. 6000 ஆண்டளவிலேயே பழக்‌ இராவிட்‌ மக்கள்‌ ஒரு 
வகை எழுத்துமுறையைக்‌ கையாண்டு வந்ததாகத்‌ தெரிகிறது. 
மொஹஞ்சகரோக்‌ காலத்து. வழங்கிய சித்திர எழுத்துக்களிலி 
ருந்து பிராமி என்னும்‌ எழுத்துமுறை எப்படித்‌ தோன்றியிருக்க 
வேண்டுமென்பதை லாங்டன்‌ என்னும்‌ பெரியார்‌ (Professor 
Londgdon) நன்கு விளங்கக்‌ காட்டியுள்ளார்‌. இன்னும்‌, ஆரியாகள்‌ 
எவ்வாறு இவ்வெழுக்து முறையைக்‌ கையாண்டு தங்கள்‌ சமஸ்‌ 
கிருத மொழியை வளம்பெறச்‌ செய்தனர்‌ என்பதையும்‌, அகனால்‌ 
இவவடமொழி ஏனை ஆரியவின தச்‌ கேர்க்த மொழிகளுக்கில்‌ 
லாத சில குணங்குறிகளைக்கொண்டு விளங்குவதையும்பற்றி அவ 
ரே கூறியுள்ளார்‌. (முக்கர்ஜி எழுதிய * இர்து நாகரிகம்‌ * என்னும்‌ 
காலைப்‌ பார்க்கவும்‌). தற்காலம்‌ உள்ள தமிழ்‌ எழுத்தின்‌ வடிவம்‌ 
யத்தாம்‌ நூற்றாண்டிலே ஏற்பட்டது. அம்முறையானது அதற்கு 
முன்னிருந்த வட்டெழுத்து முறையினினறும்‌ தோன்றியதாகும்‌. 
இவவெழுக்து முறையானது தென்னிக்இயாவில்‌ சமஸ்கிருதத்‌ 
)ைஎழுதியகிரக்தவெழுத்துமுறையை ஒத்து விளங்குகிற து. வட்‌ 
டெழுத்துக்களையும்‌ கரக்தவெழுத்துக்களையும்‌ தவிர, இந்தியா 
வில்‌, முக்கியமாய்‌ த தென்‌ பகுதியில்‌, ஒருசேர த தோன றிய இண்‌ 
னும்‌ பலவகை எழுத தமுறைகளும்‌ இருந்துவக்‌ கன. இவ்வகை 
எழுதீதுக்களெல்லாம்‌ கி. மு. மூன்றாம்‌ நூற்றாண்டில்‌ அசோக 
மன்னனால்‌ கையாளப்பட்ட பிராமி எழுத்துக்களோடு தொடர்பு 
கொண்டனவாகவே காணப்படும்‌. சரித்திர காலத்நிற்கும்‌ முற்‌ 
பட்டதாக மொஹஞ்சோ தரோவிற்‌ கண்டுபிடிக்கப்பட்ட எழுத 
துக்களுக்குப்‌ பிறகு, இந்தியாவில்‌ சரித்திரகால த,தில்‌ மெளரிய 
வரசாகளின்‌ கட்டளைகளைப்‌ பாறைகளில்‌ வெட்டப்பட்டிருக்கும்‌ 
எழுத்துக்களே மிகவும்‌ முந்தியனவாகவுள்ளன. ஆதலால்‌, 
தென இர்தியாவிற்‌' காணப்படும்‌ எழுத்துமுறைகள்‌ எல்லாம்‌ 
அசோகன்‌ எழுத்தாயெ பிராமி வடிவிலிருந் த தோன்‌ நியனவா 
கப்‌ பலர்‌ கருதுனெறனர்‌. வரலாற்று உண்மைகளைக்‌ கற்களிற்‌ 
பொறிதீதுச சேமிக்கவேண்டுமென்‌ று அசோகன்‌ போன்ற மெள 
ரிய அரசர்களே முதன்‌ முதலில்‌ எண்ணியிருக்கலாம்‌. இன்னும்‌, 
அவர்கள்‌ அக்கர்ல த.இல்‌ வட இக்இயாவின்‌ ஒருபகு இயை ஆண்டு 
வந்த கிரேக்கர்களிடமிருந் துங்கூட எழுத்துமுறையைத்‌ தெரிந்து 
கொண்டிருக்கலாம்‌. ஆனால்‌ ௮.குற்குமுன்‌ இக்‌ இதயாவில்‌ எழுத்து 
முறையே இருக்ததில்லை என்று சொல்வது உண்மையாகாது. 
இந்த பிராமி எழுத்துமுறையானது இ. மு. ஏழாம்‌ நூற்றாண்டில்‌ 
போனிீஷியர்கள்‌ கைக்கொண்டிரும்‌த ச்ழுத்துமுறையைப்‌ பெரி 


அம்‌ ஒததிருப்பதாக இப்பொழுது தெரியவருகிறது. பழங்காலத்‌ 


இல்‌ திராவிடர்கள்‌ நிறைந்‌ திருந்த இந்திய நாடானது அக்கால 

ஆது ஈடுநிலக கடற்பகுதி நில மக்களோடு சேர்ந்து பொதுவான 

தொரு மொழியையும்‌ பண்பாடுகளையும்‌ வழங்வெம்‌ இரு சகல்‌ கூடு 

மென்பதையும்‌ நோக்காது, பழைய இந்திய எழுத்து முறையா 

னது செமிட்டிக்குழுவின தது மொழிகளிலிருந்து கோன்‌ றியிருக்கு' 
லாம்‌ என்றுகூடச்‌ சிலர்‌ நம்புனெ றனர்‌. 


( 88 ) 


போனீஷிய எழு,த்துவடிவிலிருந்‌து பிரர்மி வடிவம்‌ தேர்ன்‌ நி 
யிருந்தாற்கூட்‌, கடலோடும்‌ வாழ்க்கையைக்கொண்ட போனீஷி 
யர்கள்‌ ஈடுநிலக்‌ கடலோர த திலிருந்து இக்‌்தியாவுக்குக்‌ கடல்வழி 
யாக வம்தனரேயன்‌ றி நில;தஇின்வழியாக வரவில்லை. ஆதலால்‌ 
வட இந்தியாவைவிடக்‌ தென இந்தியாவோடு தான்‌ அவாகள்‌ மிக 
வும்‌ முந்திய தொடர்புடையவர்களாக இருக்‌ இருக்கவேண்டும்‌, 
தமிழ்ச்‌ சொற்கள்‌, முக்யெமாய்‌ வாணிகப்பண்டங்களின்‌. தமிழ்ப்‌ 
பெயர்கள்‌ பழைய ஹீபுரூ, கிரேக்க மொழிகளிற்‌ புகுந்து காணப்‌ 
படுகின்றன. சரித்‌திரகால தீதிற்கு முன்னர்‌ இருந்து இப்பொழுது 
அழிந்துபோன மூகையர்‌ (பஜ) என்னும்‌ இடத்திற்‌ கண்டு 
பிடிக்கப்பட்ட தென்னிந்தியத்‌ ேேகக்குமர க துண்டுகளாலும்‌, 
வேறு சில பொருள்களாலும்‌ பழைய திராவிட நாட்டிற்கும்‌ நடு 
நிலக்‌ கடற்பகு இ நாடுகளுக்கும்‌ அ௮க்காலத்திருந்துவக்த வாணி 
கக தொடர்பு நன்கு விளங்குவ தாகும்‌. இத்தகைய செய்திகளை 
யெல்லாம்‌ பார்க்கும்பொழுது, பழைய போனீஷிய எழுத்துமுறை 
யானது, முதலில்‌ தென்னிந்தியர்விம்‌ புகுந்து, பின்னர்‌ நாளடை 
வில்‌ வடபகு திக்குச சென்‌ நிருக்கவேண்டுமென்று நம்புவதற்கு 
இடமுண்டாகிறது. _ பின்னர்‌, அசோகனுடைய ஆட்சிச்காலக்‌ 
தில்‌ அம்முறை எழுத்துக்களின்‌ பலவகைகள்‌ ஆரியவர்‌ ததத்இி 
இம்‌ தகணெத திலும்‌ தோன்‌ றியிருக்கவேண்டும்‌ என்னலாம்‌. 


அத்தியாயம்‌: 


சங்க காலத்துத்‌ தமிழ்‌ அரசர்கள்‌ 


சங்க இலக்கிய்க திற்‌ காணும்‌ குறிப்புக்களின்‌ உதவியால்‌, 
நாம்‌, அக்காலத்தில்‌ தமிழ்நாட்டில்‌ வாழ்ந்திருந்த பல அரசர்‌ 
களும்‌ வள்ளல்களும்‌ எவ்வாறு விளங்கினர்‌ எனபகைப்பறறித்‌ 
தெரிந்துகொள்ளலாம்‌. அவர்களுடைய கல்வித்திறனும்‌ போத்‌ 
திறனும்‌ இனிது புலனாகின்றன. ஆனால்‌ அக்குறிப்புகள்‌ ஒன்‌ 
ரரோடொன்று தொடர்பில்லாத தனித்தனி நிகழ்சசிகளைப்பற்றி 
யே கூறுவதால்‌, அக்கால வரலாற்றினை ஒழுங்குபடுத்தித்‌ 
தொடர்ட்தமைப்ப தற்கு வழியில்லை. ஆரியரை எதிர்‌ த்தெழுந்த 
போராட்டம்‌ சங்க காலத்‌ தமிழர்‌ உள்ளத்தில்‌ உயிர்‌ த்துக்கொண் 
டேயிருக்இருக்கிறது. அவவிரு இன த, தவரிடையும்‌ அரசியலிலும்‌ 
வாழ்க்கைமுறைப்‌ பண்பாடுகளிலும்‌ எற்பட்ட முரண்பாட்டைப்‌ 
பற்றிய குறிப்புகள்‌ பல சங்க இலக்கியத்தில்‌ இடம்‌ பெற்றுள்‌ 
ளன. தமிழ்‌ அரசர்கள்‌ ஏதாவது ஒரு காரணத்தை வைத்துக்‌ 
கொண்டு வடகாட்டு 'ஆரியமக்கள்‌ மேற்போர்‌ தொடுத்து 
வென்று, அவவாரிய வர்ததத்தில்‌ தரம்‌ நடத்திய வீரச்‌ செயல்‌ 
களை நிலை பெறுத்துவதற்காக, £ ஆரியப்படை கடந்த ', * இமய 
வரம்பன்‌ ”' போன்ற விருதுப்‌ பெயர்களைப்‌ பூண்டனர்‌. 


பிந்துசாரன்‌ காலதீதில்‌ மெளரியப்‌ பேரரசானது பரந்து 
தமிழ்காட்டின வட்‌ எல்லைவரை வளர்ந்துவிடவும்‌, பழங்காலப்‌ 


.பகையானது தமிழ்காட்டினுள்ளும்‌ வந்துவிடலாகாது . என்ற 
- உணர்ச்சியைக்‌ தமிழ்‌ மன்னர்கள்‌ பெற்றிருக்கவேண்டும்‌. அது 


முதல்‌ கி. பி. 335 வரை தமிழர்‌ தங்கள்‌ தற்காப்பின்‌ நிமித்தமாக 
வே ஆரிய மக்களுடன்‌ போர்‌ நடத்தவேண்டிய நிலைமை ஏழ்பட்‌ 
டிருந்தது. ஆனால்‌, வாய்ப்புக்‌ இட்டியபோதகெல்லாம்‌ தமிழ்‌ மன்‌ 
னர்‌ ஆரியவா தீததீதினுள்ளும்‌ நுழைந்து போரை நடத்தினர்‌, 
அசோகனுக்குப்‌ பின்வந்த அரசர்கள்‌ வலி குன்றியவர்களாய்‌ 
இருந்ததால்‌ கி. மு. நூறாவது ஆண்டளவில்‌ மெளரியர்கள்‌ தங்‌ 
கள்‌ கையிலிருந்த தகணெப்பகுதஇ நாட்டை இழந்துவிட்டனர்‌. 
அதற்குப்பின்‌ ஐந்து நூற்றாண்கள்‌ கழிந்த பின்னரே குப்தர்கள்‌ 
என்ற ஆரியக்‌ குடும்பத்தாரின்‌ ஆட்சி ௫. பி. முக்‌. நாறுவது ஆண்‌ 
டளவில்‌ பேரரசும்‌ புகழ்கொண்டு கிளம்பியது. 


.இக்த இடைப்பட்ட நீண்ட்காலமாகிய கானூறுக்கு மேலான 
ஆண்டுகளில்‌ வட இந்திய சரித்திரமானது மிகவும்‌ துயரம்‌ நிறை 
ந்‌ தபகுஇயாகும்‌. ௮அலெகசாந்‌ தரைச சார்க்‌ தவர்களின்வழிவம்‌ தவர்‌ 
களாகிய இந்திய _இரேக்கர்கள்‌ பாகடிரியா, பார்த்தியா என்னப்‌ 
படும்‌ தற்கால ஆப்கானிஸ்‌ தானம்‌, பலுச்சிஸ்‌ கானம்‌ என்னும்‌ 
பகு, தியை ஆண்டுகொண்டிருந்தனர்‌. அவர்கள்‌ சுமார்‌ ஓ, மு. 
தாறுவது ஆண்டில்‌ வட்‌ இந்தியாவைப்‌ படையெடுத்துவந்து 


( 40 ] 


ஆரியவாத.த;த.தின்‌ மேலைப்பகு இயில்‌ தங்கள்‌ ஆட்சியை ஏற்படுத 
இனா. அது கிறிஸ்துவின்‌ காலந்தொட்க்கம்வரை ஈட்ட துவர்‌ 
தது. அசோகன்‌ இறந்த பிறகு தெற்கே ஆர்‌ திராகள்‌ முதலாவ 
காகத்‌ தாங்கள்‌ இழக்கத்‌ உரிமையை மீண்டும்‌ பெற்று, விக்‌ இய 
மலைக்குத்‌ தெற்கே மெளரியர்கள்‌ கையிலிருந்த நாடனை தையும்‌ 
பிடுங்கக்கொண்டனர்‌. அவர்கள்‌ அதோடு நிற்காமல்‌, இ. மு. 
நூறாவது. ஆண்டில்‌ ஆரிய நாடாகிய அவந்திமையும்‌ கைய்பற்றி 
னர்‌. அக்காலத்திலும்‌ ௪. பி. லெ நூற்றாண்டுகள்‌ முடியமட்டும்‌ 
ஆர இரர்கள்‌ பெரும்பாலும்‌ புத்த சமயத்தைத்‌ தழுவினவர்களா 
ருந்தார்கள்‌. அவர்கள்‌. பல விகாரங்களையும்‌, பள்ளிகளையும்‌ 
 கட்டிவித்து அவற்றைப்‌ பலவகைச்‌ சித திரங்களாலும்‌, சிற்பங்க 
ளாலும்‌ அழகுபடுத்‌தினர்‌. இக்காலத்தும்‌ அவர்களின்‌ கலை அட்‌ 
பங்களை த தக்கணெத்தில்‌ நாசிக்‌, அஜந்தா, அமராவதி போனற 
பல இடங்களிற்‌ காணலாம்‌. ஆர்‌ இிரர்களுடைய' நாகரிக மூளைப்‌ 


பால்‌, இலங்கையில்கட்‌ அவர்களின்‌ கலை நுட்பங்கள்‌ சென்று - 


ப்யிலலுற்றன. அக்காலத்தில்‌, இலங்கையிற்‌ கட்டப்பட்ட 
பெளத்த பள்ளிகளும்‌ மடங்களும்‌ ஆம்‌ இரர்களுடைய சிற்பக்‌ கலை 
யைப்‌ பின்பற்றியே கட்டப்பட்டன. அக்கால, இல்‌ இலங்கையும்‌ 
ஆக்திரர்‌ நாடும்‌ புத்த சமயத்ைதயே தழுவி இரும்‌தகால்‌, இரண்‌ 
டும்‌ நெருங்கிய தொடர்புகொண்டு விளங்க. ' 


% 


கிறிஸ்துவின்‌ காலக்கொடக்கத்இல்‌ ஆரியவர்‌ த்த த்‌ தன்‌ 
மேலைப்பகு இயை ஆண்டுவக்‌ த இந்திய கிரேக்கர்களைல்‌ குஷான்‌ 
என்னும்‌ ஒரு மங்கோலிய வகுப்பார்‌ தோற்கடித்தனர்‌. வட இம்‌ 
தியாவின்‌ பெரும்பகுதி குஷான்‌ அரசர்களுடைய ஆளுகையின்‌ 
கீழ்‌ வரலாயிற்று, அவர்களின்‌ ஆட்சி குப்தர்கள்‌ எழுந்த காலம்‌ 
வரையில்‌, சுமார்‌ முக் நாறு ஆண்டுகள்‌ ௩டக்துவந்தது. இவ 


வாறு மெளரியப்‌ பேரரசின்‌ வீழ்ச்சிக்குப்பின்‌ நெடுங்காலம்‌ வட்‌ . 


இம்‌ இியா அயலாருடைய ஆட்சிக்கு உட்பட்டிருக்தது தெற்றென 
விளங்கும்‌; வச்சிரம்‌, மகதம்‌, வங்கம்‌, கங்கைக்கும்‌ இமயத்திற்‌ 
கும்‌ இடைப்பட்ட பத்துச்‌ சிற்றரசுகள்‌, எனனும்‌ இனங்களே 
சிறிது உரிமையுடன்‌ கனியரசுகளாய்‌ விளங்வெட கன. அக்கால 
தில்‌ திராவிட த்தில்‌ ஆண்டுவந்த தமிழ்‌ அரசாகள்‌ படையெடு 
தீது வென்ற ஆரிய நாடுகள்‌ எல்லாம்‌ கிழக்கு ஆரியவர்‌ த்தத்திற்‌ 


காணப்படுவனவேயன்றி, அயலார்‌ ஆட்சியில்‌ இருந்துவந்த ' 


மேலைப்பகு தி ஆரியவர்‌ தததீதில்‌ இல்லையென்பது குறிப்பிடத்‌ 
தக்கது. 


முதன்‌ முதல்‌ வட இந்தியாவைப்‌ படையெடுத்த- கரிகாலன, 
அக்கரிகாலனால்‌ வெல்லப்பட்ட சிறந்த வீரனாகிய பெருஞ்‌ சோலா 
தன்‌ என்னும்‌ சேரமன்னன்‌, பாண்டிய அரசனான ஆரியப்படை 
கடந்‌ த நெடுஞ்செழியன்‌, அவன்‌ காலத்‌ தவனாகிய இமயவரம்பன்‌ 
நெடுஞ்சேரலா தன, சேரன்‌ செங்குட்டுவன்‌, அவன்‌ மைத்துன 
னான கிள்ளிவளவன்‌ என்னும்‌ சோழன்‌, சோழன்‌ ஈலங்கிள்ளி, 
தலையாலங்‌ கானத்துச்‌ ' செருவென்ற நெடுஞ்செழியன்‌, பெருகற்‌ 


(41) 


கிள்ளி, பாண்டியன்‌ மாறனவழுஇ, உக்கிரப்‌ பெருவழுஇ, சேரல்‌ 
இரும்பொறை முதலிய மன்னர்கள்‌ சங்க காலததரசாகளுள்‌ மிக 


- வம்‌ பெயர்‌ பெற்றவர்கள்‌ ஆவார்கள்‌. 


இவர்களுள்‌ கரிகாலனையும்‌ செங்குட்டுவனையும்‌ தவிர, எனை 
'யோர்கள்‌ எல்லாரும்‌ தழிழ்காட்டு எல்லைக்குள்‌ நிகழ்‌ த இய போர்ச்‌ 
செயல்களாலும்‌, கமிழ்ச சங்கத்தை ஆரி ததுவம்‌ த வண்மையா 
லும்‌ பெயர்‌ பெற்றவர்கள்‌, ஆரியப்படை கடந்த கெடுஞ்செழிய 
னும்‌, இமயவரம்பன்‌ நெடுஞ்சேரலா தனும்‌, அவர்களின்‌ சிறப்புப்‌ 
பெயர்‌ தெரிவிக்கிறபடி, ஆரியர்களை எதா சது ஏகோ வெற்றி 
கொண்டார்கள்‌ என்றுமட்டும்‌ தெரிகிற தயொழிய வேறு விசி 
வான செய்தி யாதும்‌ தெரிவதற்கல்லை. : 


ஸீசாழன்‌ கரிகாலன்‌ :_— 


இராவிட்நாட்டு வீர மன்னர்களில்‌ மிகவும்‌ மும்‌ இய்வனும்‌ 
கனகு கெரியப்பட்டவனுமாகவுள்ளவன்‌ சோழன கரிகாலன்‌. 
அவன்‌ இளஞ்சேட்‌ சென்னி என்பவனுடைய மகனென்று எழு 
அப்பட்டுள்ளது. இளஞ்சேட்‌ சென்னி எனனும்‌ பெயரிலிருஈேத 
அவன்‌ ஒரு சோழ அரசனின்‌ தம்பி என்பது புலப்படும்‌. கரிகா 
லன்‌ தன வயிற்றிற்‌ கருவுற றிருக்கும்பொழு த சோழ அரசைத்‌ 
,தாயகமாகப்‌ பெற்றுானென்ணு கூறப்படுறெது. . இதனால்‌ அவன்‌ 
பிறக்கும்‌ முன்னரே அவன்‌ தந்தையும்‌, ௮ த. தந்தையின்‌ தமைய 
னை சோழ மன்னனும்‌ இறந்துவிட்டனர்‌ எனபது விளங்கும்‌. 
அவனுடைய இளமைப்பருவத்தில்‌ சோழநாட்டின்‌ அரசாட்சி 
அல தலைவர்களுடைய கையில்‌ இருந்துவந்தது. உரியகாலத்தில்‌ 
கரிகாலனுக்குப்‌ பட்டம்‌ சூட்டிவைப்பகாக அவர்களுக்கு எண்ண 
மில்லை. ஒரு சிங்கக்‌ குட்டியைக்‌ கூட்டில்‌ அடைப்பதபோல்‌, கரி 
காலனை அடைத்துச்‌ சுற்றிலும்‌ காவலாளாகளும்‌, ஒற்றாகளும்‌ 


. சூழ்க்இருக்கதாகக கூறப்படுகிறது. அவனுடைய இளமைப்பரு 


ந்தைப்பற்றி எத்தனையோ கட்டுக்‌ கதைகள்‌ உண்டு. -இளைஞ 
ன அற்‌ பல ஆண்டுகள்‌ சிறையிலிட்டு வைத்திருந்ததாக 
சொல்லப்படும்‌. அவன்‌ தாய்‌ மாமனான . இரும்பிடா த. தலையார்‌ 
சேரநாட்டில்‌ வதிந்துவந்ததகால்‌, கரிகாலன்‌. மெதுவாகச சிஓறயி 
னின்றும்‌ தப்பியோடிச சேரநாட்டை அனைக் தான. பின்னர்‌, 
கரிகாலனுககு த துயர்‌ விளை தத ஆட்சியாளாகள்மேல்‌ சோழகாட்‌ 
டுக்‌ குடிமக்கள்‌ சறியெழுந்து அவர்களை த துர ததிவிட்டுக கரிகால 
ளைக்‌ கொண்டுவந்து முடிகுட்டியதாகக ௧ தகள்‌ கூறுகின்றன. 


கரிகாலன்‌ சோழகாட்டாட்சியைக்‌ -கைக்கொண்ட்வுட்னே, 
பல சிற்றரசர்களின்‌ தலைமையில்‌ காட்டில்‌ கலகம்‌ - விளைவித்துக்‌ 
கொண்டிருந்த பல கூட்ட க கார்களையும்‌ தனகீழ்‌ ஒன்றுபடுத்தும்‌ 
ம வலையை மேற்கொண்டான்‌. அவ்வாறே ஒளியர்‌, அருவாளர்‌ 
என்ற இரண்டு முரட்டுக்‌ கூட்டத்தார்களையும்‌ அடக்கித்‌ தன்‌ 
ணடிப்படுத தினான்‌. இவ்விதம்‌ உட்பகை களைந்து தன்‌ காட்டை 
ஒனறுப்டுத இன தும்‌, தன்னோடொத்த சேரபாண்டியாக௦ கி 
தாக்கும்படியான வலிமை அவனுக்குப்‌ பிறந்தது. அவர்கள 


(,42.) 


இருவரும்‌ தன்‌ "இளமைப்பருவத்தில்‌ கன்‌ புகைவர்களாயிருக்‌, ௯ 
ட்சியாளர்களுக்கு உதவிபுரிக்துவந் தவர்கள்‌. இப்பொழுதும்‌ 
போர்க்கோலம்‌ பூண்டு சோழநாட்டைக்‌ தாக்க முனைந்துள்ளார்‌.. 


கரிகாலன்‌ சன்‌ படைக்குக்‌ தானே தலைமை தாங்கிச சேரபாண்டி. : 


யரை எதிர்த்தான்‌. வெண்ணி என்னும்‌ போர்க்களதஇற்‌ கடும்‌ 
போர்‌ நடம்தது, அக்காலத்துற்‌ புகழ்வாய்ந்த போர்வீரனாய்‌: 
விளங்கிய பெருஞ்சேரல்‌ என்னும்‌ சேரமன்னன்‌ கரிகர்லனோடு 
தனியே போர்‌ செய்யக்கருதி, அவன்‌ நிற்கும்‌ இட்ம்கோக்கி விரை 
நீதுவக்கான்‌. அப்பெயர்வாய்ந்த சேரன்‌ தனனைநோக்கி வருவ 
ைைக்கண்ட்‌ கரிகாலன்‌ தன கணை களைச்‌ சரமாரியாய்‌ அவன்மீது 
பொழிந்தான்‌. அவற்றைப்‌ பொருட்படுத்தாது முன்னேறிவக த. 
சேரன்‌ சற்றே திரும்பிக்‌ தன்‌ துணையாட்களைப்‌ பார்க்கவும்‌, அவ 
விமைப்பொழுதினுள்ளே சோழன்‌ கணையொன்று சேரன்‌ முது: 
கற்‌ பட்டுவிட்டது. ஆனால்‌ அது மேலாகப்‌ பட்டுவிமுக்ததால்‌ 
பெருஞ்சேரல்‌ அப்பொழுது அதைக்‌ கவனிக்கவில்லை. அன்று 
முழுதும்‌ போர்‌ நடந்து ஒரு முடிவுக்கு வராததால்‌ அனறிரவில்‌: 
இரு பக்கத்தாரும்‌ போரை நிறுத்திவிட்டுத்‌ தம்‌ பாடிகளுக்குசு 
சென்றனர்‌. அங்குத்‌ தன்‌ படைத்தலைவர்கள்‌ புடைசூழ சேர 
. மன்னன்‌ வீற்றிரும்து தன்‌ விழுப்புண்களை௫ சோ இக்கும்பொழு தூ. 
தான தன்‌ முதுதிற்‌ பட்டிருந்த கோறையைக்‌ கண்டான்‌. கண்ட 


தும்‌ மனம்‌ புண்பட்டுக்‌ கலங்கினான்‌. முதுகில்‌ வடுப்பட்டகே.' 


என்று விம்மினான்‌. தற்செயலாய்ப்பட்ட அககோறை ஒரு குற்று 
மாகாது என்று அவனைச்‌ சேர்ம்தோர்கள்‌ எவவளவோ எடுது 
துக்‌ கூறியும்‌, தம்‌ முன்னோர்கள்‌ மானம்‌ குலைக்ததேயென்று 
துளங்கினான்‌. மறுநாள்‌. போர்க்களம்‌ செல்லு கலையும்‌ காணி 
விடுத்தான்‌. வாளொடு வடக்கிருந்து உயிர்‌ நீத்தான்‌. 


அவ்‌ வெண்ணிப்‌ போரில்‌ கரிகாலன்‌ மிக எளிதில்‌ வெற்றி 
மாலை சூடி, பாண்டிய நாட்டையும்‌ சேர நாட்டையும்‌ தன்‌ ஆட்சியி 
னுட்படுத்தினான்‌. தமிழர்‌ சரித்திரத்தில்‌ முதன்‌ முறையாககு 
தமிழ்காடு ஒன்றுபட்டு ஒரு குடையின்கீழடங்கியது இதுவேயஈ 
கும்‌. அவ்விதம்‌ தமிழ்நாடு அறிவும்‌ அறமும்‌ செறிந்த தன ஆட்‌ 
சியின்கழே வந்ததும்‌, கரிகாலன்‌ திராவிட்‌ காட்டின்‌ பழைமை 
யாண எல்லையை அகற்றி அதற்கப்பாலும்‌ தனது ஆட்சியைப்‌ பர 
வச்‌ செய்யவேண்டுமென நினைந்தான்‌. வடக்கே, முதலில்‌ ஆம்‌. 
இரர்களே பகைவர்கள்‌: அசோகன்‌ இறக்தபிறகு ஆம்திரர்கள்‌ 
எவ்வாறு வலியோங்கிவிட்டனர்‌ என்பைத முன்னரே பார்க. 
தோம்‌. மூன்றாவது நூற்றாண்டின்‌ தொடக்கம்வரை அவர்கள்‌ 


மேலோங்இயிருக் காலும்‌, இடையிடையே அவர்கள்‌ தலைசாயக்த. 


தும்‌ உண்டு. சோழன்‌ கரிகாலன்‌ முன்னேறிவக்கு நாளில்‌ ஆக்‌ 
இரர்கள்‌ சிறிது பின்னொதுக்கப்பட்டே கிட்ட தனா. 


கரிகாலன்‌ காலத்தில்‌ ஆக்இரநர்டு பல அரசுகளாகப்‌ பிரிக்‌ 
இருக்‌, தது. அவற்றுள்‌ ஒனபது அரசுகள்‌ ஒன்றுகூடித்‌ தமிழ்‌. 
மன்னன்‌ கரிகாலனை க தடுத்தனர்‌. வாகை என்னும்‌ போரச்கள 
ஆதில்‌ ஏழுகாள்‌ போர்‌ நடந்தது. அதில்‌ ஆர்திரர்‌ முறியடிககப்‌ 


( 48 ) 


பட்டனர்‌. இவ்வாறு ஆக்திரர்கள்‌ கேோல்வியுறவும்‌, கரிகானன்‌ 
ஆரியவர்‌ தீதத்‌ தினுட்‌ செல்வது எளிதாகிவிட்டது. கரிகாலன்‌ 
வச்சிரம்‌, மகதம்‌, அவந்தி என்ற ஆரிய நாடுகளைத்‌ தாக்கிய 
பொழுது, தமிழர்‌ இன த்3ையே சேர்க்‌ தவர்களான ஆந்திரர்‌ 
களும்‌ அவனுக்கு உதவியாய்‌ த துணைபுரிக்தனர்‌ என்று கொள்ள 


' இடமுண்டு. கரிகாலன்‌ கால திரும்‌ க புலவர்களும்‌ எழுத்தாளர்‌ 


களும்‌ அவன்‌ வட்வர்களை வென்றான்‌ என்றுமட்டும்‌ குறித்தனரே 
யன்றி, அதைப்பற்றி வேறொரு செய்தியும்‌ கூறிற்றிலர்‌. ஒரு 
வேளை அவர்கள்‌ எழுதிவைத தவை இப்பொழுது தொலைந்து 
போயிருக்கலாம்‌. அது எப்படியாயினும்‌, சிறிதுகாலம்‌ கழித்து 


"எழு. இயவர்கள்‌, தமிழர்‌ படையான து கரிகாலன்‌ தலைமையில்‌ கங்‌ 


கையைக்‌ கட்ந்து இமயமலையின்‌ கழ்‌ அடிவார த்தைச்‌ சேர்ந்ததாக 
வும்‌, அதற்கு மேற்கடந்து செல்லாதபடி அம்மலையானது தடு 
கிதுவிட்ட தாகவும்‌, அவர்களுக்குக்‌ இடைகத ஆதாரங்களாக 
கொண்டு, குறிக்துள்ளனர்‌. வெப்பம்‌ வாயந்த கென்பகுதியிற்‌ 
பிறந்து வளர்ந்த தமிழர்படை இமயத்தின்‌ குளிருக்கு. ஆற்றாது, 
இரும்பிவிடுவதே நன்றென்று கொண்டனர்‌. கரிகாலன்‌ ஒப்பற்ற 
தனது வெற்றியின்‌. சின்னமாகச்‌ சோழரது புலிப்பொறியை அம்‌ 
மலையின்‌: ஒரு கல்லிலே பொறித்துவிட்டு மீண்டான்‌ 'என்று 


சொல்லப்படுகிறது. ஆனால்‌, கரிகாலன்‌ வடஇந்தியாவில்‌ தாண்‌ 


வென்ற நாடுகளைத்‌ தன்‌ ஆட்சியின்கீழ்க்‌ கொண்டுவந்ததாகத்‌ 
தெரியவில்லை. வச்சிரம்‌, மகதம்‌, அவந்தி என்னும்‌ நாடுகள்‌ கரி 
காலனுக்குக்‌ கணக்கற்ற பொன்னும்‌ மணியும்‌ வேறு பல்‌ பெர்‌ 
ருள்களும்‌ தஇிறையளந்ததாகச்‌ சொல்லப்படுகிறது. ஆனால்‌ 
அவன்‌ ஆந்தஇிரகாட்டை அவ்வாறு விட்டுவிடவில்லை. அவன்‌ 
தனது குடும்பத்‌ தாரிற்‌ பலரைத்‌ தக்ணெ நாடுகளிற்‌ சிற்றரசர்‌ 
களாகவும்‌ படைத்‌ தலைவர்களாகவும்‌  நிலைகாட்டிவைக்கான்‌. 
இவ்விதம்‌ நியமிக்கப்பட்ட சிற்றரசர்களின்‌ வதித்தோன்றல்கள்‌ 
பிற்கால தஇல்‌ தெலுங்குச்‌ சோழர்கள்‌ என்னும்‌. பெயரால்‌ விளங்‌ 
கினார்‌. . பதினான்காம்‌ நூற்றாண்டிற்கூட பஸ்தார்‌ போன்ற வடக்‌ 
குப்‌ பகுதியிலுள்ள ஆம்‌ இரத தலைவர்கள்‌ சிலர்‌, தாங்கள்‌ கரிகால 
னின்‌ கான்முளைகள்‌ எனப்‌ பெருமை பாராட்டிக்கொண்டிரும்‌ த 
னர. (Epigraphica Indica 77 பக்கம்‌ 888) கரிகாலன்‌ ,தன்‌ தலை 
ஈகரை உறையூரிலிருந்து காவிரி கடலொடு கலக்கும்‌ இடத்துள்ள 


'துறைமுகமாகிய காவிரிப்பூம்‌ பட்டினத்திற்கு மாறநிக்கொண் 


டான்‌. இச்சோழர்‌ தலைககராகிய காவிரிப்பூம்பட்டினம்‌ காவிரி 
யோரமாயப்‌ பல மைல்‌ அளவுக்குப்‌. பரந்து விரிந்து அழகுடன்‌ 
கோன்றிய தாகப்‌ பட்டினப்பாலை என்னும்‌ நூலில்‌ இருக்கும்‌, 


்‌ மற்ற நூல்களிலிருந்தும்‌ நாம்‌ தெரிறோம்‌. அப்பட்டினம்‌ மாட்‌ 


மாளிகைகளும்‌ கூட்கோபுரங்களும்‌ நிறைந்து விளங்கயெது. அயல்‌ 


_ காட்டிலிருந்து வரும்‌ வாணிகக்‌ கப்பல்கள்‌ பாயைக்‌ களையா தும்‌, 


பாரம்‌ பறிக்காதும்‌, கரை வரையும்‌ தடையின்றி வந்து தங்கள்‌ 
பண்டங்கள்‌ இறக்குமதி செய்தன. இவ்விதம்‌ வந்‌ இறங்கிய பண்‌ 
டங்கள்‌ குவியல்‌ குவியலாக, சோழனின்‌ புலி இலச்சினை பொறித்‌ 
தல்வேண்டிக்‌ காததுககொண்டிருக்கும்‌. அயல்நாட்டு வாணிகத்‌ 
கால்‌ உண்டாகும்‌ நன்மையை உணர்ந்த கரிகாலன்‌ ரோமர்களை 


( 4) 


யும்‌ பிறகாட்டு வணிகர்களையும்‌ தன்‌ நாட்டுக்கு வரும்படிச செய்து 
அவர்களுக்கு வேண்டிய பண்ட்கசாலைகளையும்‌ அமைத்துக்கொடு 
அதான்‌. காவிரிப்பூம்பட்டின தீது வீதிகளில்‌ இக்கல்‌ தரு திருவிற்‌ 
புலம்பெயர்‌ மாக்கள்‌ நிறைந்து காணப்பட்டனர்‌. அவர்கள அனை 
வரும்‌ வாணிகத்‌ தொழிலையே மேற்கொண்டிருக்‌ தனா. 


சோழநாட்டு மக்களின்‌ பிழைப்புக்கு முகயெமாயிருக்த உழ 
வத்‌ தொழிலும்‌ நன்கு பேணப்பட்டுவந்தது. கரிகாலன்‌ நூறு 
மைல்‌ அளவுக்குக்‌ காவிரியாற்றில்‌ கரை கட்டி நீரவளஞ்‌ செழிக்கச்‌ 
செய்‌ சான்‌ என்னு சொல்லப்படுகிறது. ்‌ 


நெடுஞ்‌ சேமியனும்‌ நேடூஞ்‌ சேரலாதனும்‌ :-- 


கரிகாலன்‌ இறந்த பின்னர்‌ சோழர்‌ ஆட்சி பிற நாடுகளில்‌ 
திலைத்‌இருக்ககாகத்‌ தெரியவில்லை. பாண்டியனும்‌ சேரனும்‌ முன்‌ 
போல்‌ தங்கள்‌ ஆளும்‌ உரிமையைக்‌ கைப்பற்றிக்கொண்டனர்‌. 
கரிகாலனுக்குப்‌ பின்னர்‌ த தோன்‌ றிய நெடுஞ்‌ செழியன்‌ என்னும்‌ 
்‌ பாண்டியனும்‌, நெடுஞ்‌ சேரலா கன்‌ என்னும்‌ சேரனும்‌ வட இக்தி 
யானைப்‌ படையெடுத்ததாகச்‌ சொல்லப்படும்‌ கரிகாலன்‌ என்‌ 
னும்‌ நெடியோன்‌ அமைத்த தமிழ்ப்‌ பேரரசானது, வட இம்தியா 
வில்‌ நிலை குலைவதைத்‌ தடுக்கும்‌ முயற்சியில்‌ அவ்விரு அாசாக 
னும்‌ ஆரியர்களோடு போராடும்படி. கோக்‌ இருக்கலாம்‌. அதைப்‌ 
பற்றி காம்‌ அதிகமாக ஒன்றும்‌ தெரிந்துகொள்ள. இயலாமைக்கு 
வருந்த வேண்டியதாகக்‌ கானிருக்கிறது. நெடுஞ்‌ சோலாதனுக 
குப்பின்‌ அவன்‌ மகன்‌ செங்குட்டுவன்‌ அரசனானான்‌. 


சேரன்‌ சேங்குட்டுவன்‌ :-- 


செங்குட்டுவன்‌ பட்டத்திற்கு வந்தபொழுது சோழ நாட்டில்‌ 
அவன்‌ மைத்துனன்‌ கிள்ளி வளவனுக்கும்‌ வேறு ஒன்பது சோழ 
இளவரசர்களுக்கும்‌ இடையே உட்போர்‌ ஈட்க்துகொண்டிருக்கது, 
செங்குட்டுவன்‌ கிள்ளி வளவனுக்காக உதவி புரிந்து, அவனை 
எதிர்த்த ஒன்பது அரசிளங்‌ குமரர்களையும்‌ நேரிவாயில்‌ என்னும்‌ 
இடத்தில்‌ வென்று, சோழநாட்டில்‌ அமைதியும்‌ ஒழுங்கு முறை 
யும்‌ நிலவும்படி வைத்தான்‌. பின்னர்‌, செங்குட்டுவன்‌ பாண்டி 
மன்னனையும்‌ தனது தலைமையை ஏற்றுக்கொள்ளும்படி செயது, 
இவ்வாறு தமிழ்‌ மக்களுக்குத்‌ தான்‌ ஒரு பேரரசனாய விளங்‌ 


இனான்‌. 

செங்குட்டுவனின்‌ தம்பியாராயெ இளங்கோவடிகள்‌, தாம்‌ 
எழுதிய சிலப்பதிகாரம்‌ என்னும்‌ காப்பிய நூலில்‌, பத்தினிக்‌ கட்‌ 
வுள்‌ என்று தமிழ்‌ நாடு முழுதும்‌ போற்றும்‌ கண்ணகெகுச சேர 
அரசன்‌ கல்லெடு த்துக்‌ கோயில்‌ கட்டிய வரலாற்றினை விரித்துக்‌ 
கூறியுள்ளார்‌. தமிழர்களுக்குப்‌ புனிதமான பொதிய மலையிலிரு' 
ந்து கருங்கல்‌ வெட்டி அதில்‌ கண்ணகியின்‌ திருவுருவை அமைக 
கும்படிச இற்பிகளுக்குக்‌ கட்டளை பிறப்பிக்கும்‌ வேளையில்‌, ஆரிய 
வர்‌த்தத்திலிரும்து ஒரு பார்ப்பனன்‌ சேரர்‌) பெருந்தகையின்‌ 


( 45 ) 


அவையில்‌ வந்து தோன நினன. அவ்வர்று தோன்றிய பார்ப்ப 
னன, வட்‌ நாட்டில்‌ ஈடந்த விரும்தொன்‌ றில்‌ கங்கையின்‌ வடக்கே 
ஆண்டுவந்த சில ஆரிய மன்னர்கள்கூடி, ஆரிய வர்த்தகத்தில்‌ 
தங்களைப்போன்ற வீரர்கள்‌ இல்லாத வேளையில்‌ தான்‌ தமிழர்கள்‌ 
அங்குப்‌ படையெடுத்து வரமுடியும்‌ என்று தமிழர்களை இழிவுபடு 
தீதிப்‌ பேசிய செய்தியைச சேர மன்னனுக்குக்‌ கெரிவித் சான்‌. 


இதனைக்‌ கேட்டவுடனே செங்குட்டுவன்‌ பத்தினிக்‌ கட்வுளு 
க்கு இமயமலையிலிருந் து கல்‌ எடுத்து அதைக்‌ கங்கையில்‌ நீராட்‌ 


டிக்கொண்டுவருவதகெனதக இரமானித்கான்‌. 


இவ்வாறு முடிவு செய்தது ஆரிய மன்னர்களைப்‌ போருக்கு 
அறைகூவி வட காட்டைப்‌ படையெடுப்ப தற்கு ஒரு வழியாக . 
வாய்ததது. ஒரு கல்ல நாளிலே பதினாயிரம்‌ குதிரைப்‌ படையும்‌, 
ஐயாயிரம்‌ யானைப்‌ படையும்‌, நூ௮ ேர்ப்படையும்‌ கொண்ட பெ 
ரூங்‌ காலாட்‌ படையுடன்‌ ஆரிய வர்த்தத்‌இின்மேற்‌ ளெம்பிச்சென்‌ 
ரன்‌. ' அவன முதலில்‌ நீலகிரி மலையில்‌ தங்கி, அங்கு வந்த சிற்‌ 
றரசர்கள்‌ கொடுத்த இறைகளையும்‌, படையுதவியையும்‌ பெற்‌ 
அக்கொண்டான்‌. மற்றும்‌, கருகட்ரும்‌, ஓவியரும்‌, குடகரும்‌ தங்‌ 
கள்‌ படைய கவியை அளித்தனர்‌. அவ்வமயம்‌ ஆந்திர மன்னர்‌ 
களாயும்‌, சிற்றரசர்களாயும்‌ ஆண்டு வந்தோரிற்‌ பலர்‌ கரிகால 
னால்‌ நியமிக்கப்பட்டோரின்‌ வழிவர்‌ தவர்கள்‌ என்பதும்‌ நினைவிலி 
ருக்கவேண்டும்‌. அவர்களும்‌ செங்குட்டுவனோடு ஈட்புக்கொண்டு 
அவன்‌ தலைமையை எஏற்றுக்கொண்டிருக்கவேண்டும்‌. செங்குட்‌ 
டுவனுக்குக்‌ கங்கைக்‌ கரைவரையில்‌ செல்வாக்கு இருக்துவக்ததா 
கக தெரிகிறது. மாளவக்கிலிருந்து நூற்றுவர்‌ கன்னா என்ப 
வர்கள்‌ நீலகிரிக்கு வந்து, செங்குட்டுவனை க கண்டு, அவனைப்‌ 
போருக்குச்‌ செல்லவேண்டாம்‌ என்று எவவள வோ தடுக்கி முய 
ன்று பார்த்தனர்‌. தாங்களே இமயமலைக்குச்‌ சென்று கற்‌ கொ 
ண்டு வருவதாகச்‌ சொல்லிப்‌ பார்‌ ததனர்‌. அகற்குச்‌ செங்குட்டு 
வன, :* பால குமரன்‌ மக்கள்‌ மற்றவா, காவா காவிற்‌ கனகனும்‌ 
விசயனும்‌, 'விரும்‌ இன்‌ மன்னர்‌ தம்மொடுங்‌ கூடி, யிருக்கமிழாற்ற 
லறிந்திலராங்கெனக்‌, கூற்றக்கொண்டிச்‌ சேனை செல்வது” 
என்று கூறி, அதனால்தான்‌ மேற்‌ செல்லவேண்டிய கடப்பாட்‌ 
டை நூற்றுவர்‌ கனனருக்குக்‌ காட்டி, தனது படைத்‌ தலைவனான 
வில்லவன்‌ கோதை என்பவனைப்‌ படையுடன்‌ கிளம்பும்படிக்‌ அட்‌ 
டலாயிட்டான்‌. இதனால்‌ கங்கையாற்றுக்கு வடக்கேயுள்ள ஆரிய 
மன்னர்ககாகு தாக்கவேண்டியே செங்குட்டுவன்‌ அவ்வாறு சினங்‌ 
கொண்டெழுக்துள்ளான்‌ என்பைத அறியலாம்‌. ஆதலால்‌ 
ஆரியவர்த கத இன்‌ மேலைப்பகு தியை அவன்‌ ஒன்றும்‌ செய்யாது 
விட்டுவிட்டான்‌. சில மாதங்களிற்‌ செங்குட்டுவனது வீரப்‌ படை 
யினர்‌ கங்கையாற்றின்‌ கென கரையை அடைந்ததும்‌ அங்கு நூற்‌ 
அவர்‌, கன்னர்‌ கொண்டு வைக்திருக் க படகுகளில்‌ ஏ றிக கங்கை 
யைக்‌ கடந்தனர்‌. அப்பொழுது கங்கைக்கு .வட்க்கேயுள்ள நாடு 
களை உத்தரன்‌, விசித திரன, உருத்திரன்‌, பைரவன்‌, சிகஇிரன்‌, 
சிங்கன்‌, தனுத்தரன்‌, சிவேதன்‌, கனகன்‌, விசயன்‌ என்னும்‌ 


( 46 ) 


ஆரிய அரசர்கள்‌ ஆண்டுவக்கார்கள்‌. அவர்களுள்‌. கனகனும்‌, 
விசயனுமே செங்குட்டுவனுக்கு முக்கியமான எதிரிகள்‌. கங்கை 
யின்‌ வட்‌ கரையில்‌ தமிழ்ப்‌ படைகளை ஆசிய மன்னர்‌ தாக்கினர்‌. 
குயிலாலுவம்‌ என்னும்‌ இடத்தில்‌ பெரும்‌ போர்‌ நடந்தது. பத 
னெண்‌ கணப்பொழுதினுள்‌ ஆரியர்‌ படையெல்லாம்‌ துகள்‌ பட்டு 


காலா பக்கமும்‌ சிதறியோடியது. ஆரிய மன்னர்கள்‌ பெண்கள்‌. 


போலவும்‌, சாம்பலைப்‌ பூசியும்‌, சடை முடி தரித்தும்‌, வாகா ஒளி 

தீது இசை வங்கியம்‌ எடுத்தும்‌, உருமாறிக்‌ தப்பியோட முயன்ற 
னர்‌. ஆனால்‌ முடிவில்‌ கண்டுபிடிக்கபட்டனர்‌. விண்ணையிடிக்குக்‌ 
தலை இம௰ம்‌ எனும்‌ வெற்பையிடிக்கும்‌ திறனுடைய தன்‌ இனக்க 
வராகிய தமிழ்‌ மக்களின்‌ மான ததையும வீரத்தையும்‌ நிலைகாட்‌ 
டிக்‌ கொள்ளைப்‌ புகழ்கொண்ட செங்குட்டுவன்‌, அவ்வாறு தான்‌ 
வென்றுகொண்ட அம்மாட்டிலே சிலநாள்‌ ..தங்கியிருக்‌ கான்‌. 
அதற்குள்‌ கண்ணகி உருவமும்‌ எழுதி முடிந்தது. அப்‌ படிவத்‌ 
தக்‌ கங்கையில்‌ நீராட்டிய பின்னர்‌, போரிற்‌ கொள்ளை கொண்ட 
பெரும்‌ பொருளையும்‌ இறைகளையும்‌ வாரிக்கொண்டு தமிழர்‌ படை 
யானது, மூன்று ஆண்டுகள்‌ கழித்து வீடு இரும்பியது. .செங்‌ 
குட்டுவன்‌ .வேற்றிக்‌ இருவுடன்‌ தனது ஈகரினுள்ளே சென்ற 
காட்சி சிலப்பதிகாரத்தில்‌ சித்திரிக்‌தருப்ப) தப்‌ படிக்கும்பெஈ 
முத, அப்போப்பட்ட காலங்களில்‌ ரோமாபுரியில்‌ நிகழ்ச்‌ தகாகக்‌ 
கூறப்படும்‌ கண்ணைப்பறிக்கும்‌. காட்சிகளே நமக்கு நினைவில்‌ 
வந்து நிற்கும்‌. ஆனால்‌ ரோமர்களைப்போல்‌ தமிழர்‌ சிறையெடு 
க.க பகைவர்களைக கொன்றறியார்‌. அதற்கு மாறாக செங்குட்டு 
வனால்‌ சிறைப்பிடிக்கப்பட்ட்‌ ஆரிய அரசர்களில்‌, கனகனும்‌ விசய 
னும்‌ தவிர மற்றனைவரும்‌, செங்குட்டுவனின்‌ தலைமையை ஏற்று 
வழிமொழிந்‌,த பின்னர்‌, தங்கள்‌ நாடுகளுக்கு அனுப்பப்பட்டனர்‌. 
கனகனும, விசயனும்‌ பேடி.யர்‌ கோலம்‌ பூண்டு தப்ப முயன்ற 
கால்‌, அப்பெண்ணுடை தாங்கியவாறே, கண்டோர்‌ நகைத்து, 
இகழும்‌ விதத்தில்‌, சோழ நாட்டிற்கும்‌ பாண்டி நாட்டிற்கும்‌ தமி 
மூலகறிய அனுப்பப்பட்டனர்‌. ஆனால்‌ சோழனும்‌ பாண்டியனும்‌ 
அச்செய்கையை ஓப்பினகாக இளங்கோவடிகள்‌ கூறவில்லை. 
செங்குட்டுவன்‌ அவவாறு தோல்வியுற்ற அவ்விருவரையும்‌ செய்‌ 
தது அடாது என்றே அவர்கள்‌ கருதினார்‌. 


அதன பின்னர்‌, செங்குட்டுவன்‌ பத்தினிப்‌ படிவ தீதிற்கு ஒரு 
கோயில்‌ கட்டுவித்தான்‌. அம்நடு கல்‌ விழாவிற்கு வெளிநாட்டு 
மன்னர்கள்‌ பலரும்‌ வந்திருந்தனர்‌. அவர்களுள்‌ கடல்சூழ்‌ இலங்‌ 
கைக கயவாகு மன்னனும்‌ ஒருவன்‌. ௫. பி. 174 முதல்‌ 195 வரை 
இலங்கைக்கு மன்னனாய்‌ இருக்க முதலாம்‌ கஜபாகு என்பவனே 
அவ்வாறு செங்குட்டுவனின்‌ விருந்‌ இனனாய்‌ விளங்யெவன்‌ என்று 
கொள்வதில்‌ யாதொரு தடையுமில்லை. சிங்களர்கள்‌ கூறுகிற 
கலை வரலாற்றின்படி, கஜபாகு என்பவனே பத்தினி வழிபாட்‌ 


டை இலங்கையினுட்‌ புகு. த்இனவன்‌. ஆதலால்‌, சேரநாடு செ. 


ன்று வந்ததன்‌ விளைவாகவே, அவன்‌ அவ்வாறு செய்திருக்க 
வேண்டும்‌. இத்தகைய வழிபாடு புத்த சமயத்திற்கு ஒவ்வாத 
கதொன்றாயிருந்தபடியால்‌, பெளத்த முனிவர்கள்‌ எழுதிய மகா 


( 47 ) 


அம்சம்‌ என்னும்‌ நூலில்‌ இச்செய்தியைப்பற்றி ஒன்றும்‌ கூறாது: 
விடுத்தனர்‌ போலும்‌. ஆனால்‌ அதற்குப்‌ பல நூற்றாண்டுகளுக்‌ 
கூப்‌ பின்‌ எழுந்த இராஜாவளி என்னும்‌ நூலில்‌ ஒரு விசிக திர 
மான சுதை சொல்லப்படுகிறது. கஜபாகு என்பவன்‌ நீல மகா 
“யோ தயன்‌ என்னும்‌ அரக்கனைக்‌ கூட்டிக்கொண்டு தஞ்சை மன்‌ 
னன்‌ முன்னிலையில்‌ திடீரென த கோன்றி, அங்குச்‌ சிறைப்பட்டுக 
இடக்கு பன்னீராயிரம்‌ சிங்களர்களை விடுவிக்கும்படிக்‌ கேட்டான்‌. 
அம்மன்னவன அதை மறுக்கவும்‌, அவர்கள்‌ இருவரும்‌ தங்கள்‌ 
உடல்வலித்‌ திறனைப்‌ பல ௮.இசயச்‌ செயல்களைப்‌ புரிந்துகாட்டி, 
அததகைய வலி படைத்த மல்லர்கள்‌ ஆயிரக்கணக்கானவர்கள்‌ 
இலங்கையின்‌ கரையிலிருந்து கடல்‌ கடந்து வரக்‌ காத. துக்கொண் 
கூருப்பதாகவும்‌ கூறி அசசுறுத தினர்‌. உடனே தஞ்சை மன்‌ 
னன்‌ நடு நடுங்கி, தான்‌ சிறை வைத்திருந்க பன்னீராயிரம்‌ சிங்‌ 
களர்களையும்‌ விடுவிதததுமன றி, அதுபோல்‌ இரண்டு மடங்கான 
அமிழர்களையும்‌ சேர்‌த்து இலங்கைக்கு அனுப்பிவைத்தான்‌. 
இன்னும்‌, அம்தக்‌ ௧ கயின்படி, தமிழர்கள்‌ வழிபட்டு வந்த பத்‌ 
இனிக்‌ கடவுளின்‌ காற்சிலம்பு ஒன்றையும்‌ கஜபாகு இலங்கைக்கு 
எடுத்துசசென்றான்‌. இலங்கைக்‌ இவினுள்‌ பகதஇினி வழிபாடு 
புகுந்து வரலாற்றினை, மகா வம்சத்தை எழுதினோர்‌ வேண்டு 
மென்றே கூறாது விடுத்திருக்கலாம்‌. ஆனால்‌ இராஜாவளி குறிப்‌ 
யிடுவதுபோல்‌, கஜபாகு என்பவன்‌, வரலாற்று முறைக்கே பொ 
ருந்தாப்‌ புதுமையதாய்த்தான்‌ குருதி சிந்காமலே கைக்கொண்ட 


்‌ வெற்றியின்‌ அறிகுறியாக மட்டும்‌ ௮அசசிலம்பைக்‌ கொண்டு சென்‌ 


இிருக் தால்‌, அதை ஏன்‌ மகா வம்சம்‌ குறித்‌ திருக்கக்கூடா து என்‌ 
வதுதான்‌ விளங்கவில்லை. இராஜாவளியிற்‌ குறிப்பிட்டுள்ள இம்‌ 


ட தக கதையானது வெறுங்‌ கட்டுமானமும்‌ கற்பனையுங்‌ கொண்ட 


காய்‌, நடக்கமுடியாத நிகழ்ச்சிகளைக்‌ கூறியிருப்பதால்‌, அதன்‌ 
உண்மையை நாம்‌ நம்பககூடவில்லை. மேலும்‌, சரித்‌ திர உண்மை 
க்கு மாறானவிதமாய்‌, சோழ அரசனை க்‌ தஞ்சை மன்னன்‌ என்று 
குறிப்பிட்டுள்ள தாலும்‌, தஞ்சை நகரமானது ஒன்பதாம்‌ நூற்‌ 
ருூண்டிற்குமுன்‌ கேட்கப்படாததாலும்‌. இது மிகப்‌ பிந்திய காலத்‌ 
அல்‌ கற்பித்து அழைத ததொரு கட்டுக்கைக என்பது கேற்றமா 


்‌ கும்‌. ஆனால்‌, கயவாகுவின்‌ காலத்தில்‌ எழுந்த நூலாகிய சிலப்‌ 


யதிகாரகதில்‌ கடல்சூழ்‌ இலங்கைக்‌ கயவாகு கல்நாட்டு விழா 
விற்கு வந்திரும்தானென்று உரிமை பாராட்டி, வலிந்துகொள் 
ளாது இயல்பு முறையாகக்‌ கூறப்படுவகாலும்‌, சிங்களர்களு 


- மைய கேள்விகககை வரலாற்றிலும்‌ கஜபாகு இலங்கைக்குப்‌ பது 


கனியின்‌ காற்சிலம்பைக கொண்டுவந்து வழிபட்டானென்று 
"சொல்லப்படுவ காலும்‌, இக்காலத்தும்‌ அச்சிலம்பின்‌ வழிபாடு 
அங்குப்‌ பத்தினிக்‌ கோயில்களில்‌ நடந்து வருவதாலும்‌, கயவாகு 
என்பவன்‌ யார்‌ என்பதும்‌, எதற்காகத்‌ தமிழ்காட்டிற்குச்‌ சென்‌ 
ன்‌ என்பதும்‌, நமக்கு ஐயங்இரிப்றக்‌ கெளிவுனும்‌ என்பது 
தண்ணம்‌. | ப 


செங்குட்டுவன்‌ அமைத்த பேரரசு எவ்வளவு கர்லம்‌ நிலைத்த 
ருந்தது என்று தெரியவில்லை. எல்லாப்‌ பேராசுகளையும்போல்‌, 


( 48 ) 


அதுவும்‌ அதை நிலை கேர்லியவன்‌ மறைந்த பின்னர்‌. சிதைந்து 
ம பாயிருக்கவேண்டும்‌. அன பிறகு ஒரு நூற்றாண்டளவு சரிக. 
இரக தின்‌ போக்கை நாம்‌ தொடர்ந்து செல்லமுடியவில்லை. எக 
தனையோ மன்னர்கள்‌ தமக்குள்‌ போர்‌ ,செய்துகொண்டதாக௫: 
சொல்லப்படுகிறது. 


மாறன்வழதி : சேரல்‌ இரும்போறை : தலையாலங்கானத்துச்‌- 
சேருவேன்ற நெடுஞ்செழியன்‌ :-- 


மாறன்வழுதி சேரல்‌ இரும்பொறை என்னும்‌ இருவர்களு. 
டைய ஆதரவில்‌ கடைச்சங்கம்‌ நன்கு நட்ந்துவந்த தாகத, தெரி 
றது. செங்குட்டுவனுக்குப்‌ பிறகு, தமிழ்‌ மன்னர்களுக்குள்‌ று 
நீது விளங்கியவன்‌ நெடுஞ்செழியன்‌ என்னும்‌ . பாண்டியன்‌... 
அவன்‌ சேரனையும்‌ சோழனையும்‌ தலையாலங்கானம்‌ என்னும்‌ இடத: 
இல்‌ பொருது வென்ற புகழினை யுடையான்‌. அதனால்‌ அவண்‌ 
அலையலங்கானத்துச்‌ செருவென்ற நெடுஞ்செழியன்‌ என்று. 
போற்றப்பட்டான்‌. அவன்‌ இவ்வாறு இராவிட்‌ நாடு முழுவ இ" 
லும்‌ தன்‌ ஆட்சியைச்‌ செலு, க தியகதோடு அமையாது, அகுன்‌ எஸ்‌: 
லைக்கு அப்பாலுள்ள கொங்கு காட்டையும்‌, வென்று ஒரு பேராகை: 
கிறுவின பெருமையைக்‌ கொண்டான்‌. அவன்‌ பாடிய பாடல்கள்‌ 
சில புறகானூற்றிற கா ணப்படுவதால்‌, ஒரு சிறந்த புலவனாகவும்‌ 
விளங்கினான்‌ என்று தெரிகிறது. 


சோழன்‌ பெருநற்‌ கிள்ளி :- 


நெடுஞ்‌ செழியனுக்குப்‌ பிற்கால, த்தில்‌ கோன்‌ நியவனான 
பெருகற்‌ கிள்ளி என்னும்‌ சோழ அரசன்‌ ஆரிய முறைப்படி வே. 
தச்‌ சடங்குகளுடன்‌ மூடி. தரிததுக்கொண்டான்‌ என்னு சொல்லப்‌ 
படுகிறது. இசசெய்இ ஆரியப்‌ பார்ப்பனாகளுடைய செல்வாக்கு. 
தமிழ்நாட்டில்‌ வளர்ந்து வந்ததைத்‌ தெரிவிக்கிறது. இவனுக்கு 
மூன்னரே கரிகாலன்‌ வேத வேள்விகள்‌ நடததும்படித்‌ தூண்டப்‌ 
பட்டான்‌. ஆனால்‌ பெருகற்‌ கிளளிக்குமுன்‌ எந்தத்‌ தமிழ்‌ மன்ன 


னும்‌ ஆரிய முறைப்படி முடி. கரித்துக்கொண்டதாக யாதொரு... 


குறிப்பும்‌ கடையா து. முதன்‌ முதல்‌ க்ஷத்திரியின்‌ ஆனவன்‌ 
'பெருகற்‌ கிள்ளியே போலும்‌. ஏனெனில்‌, ஆரியர்‌ கொள்கைப 
அடி, ஒரு க்ஷத்திரியன்‌ தான்‌ முடிதரித்துக்கொள்வதற்கு (பட 
ட்ாபிஷேகம்‌) அருகனாவான்‌. அது பார்ப்பர்களுக்கு ஒரு சிறந்த 
வெற்றியாகவே முடிக்கது. அது முதல்‌ ஆரிய நாகரிக த இன்‌ 


அடியார்களாகிய பார்ப்பனர்கள்‌ திராவிட்‌ மன்னர்களிடமிருக் து: 


கன்மதிப்பையும்‌ செல்வாக்கையும்‌ அதிகம்‌ பெற்று வருவாராம்‌ 
னர்‌, 


அது திராவிட்‌ காட்டு வரலாற்றில்‌ ஒரு "புதுமுகம்‌ தொடங்‌: 


கிய தன்மையைக்‌ குறிப்பதாகும்‌. அதாவது, அதுமுதல்‌ ஆரிய. 
காகரிகப்‌ பண்பும்‌ சமயக்கொள்கைகளும்‌ திராவிட்‌ நாட்டில்‌ தடை 


யின்‌ றிப்‌ புகுந்து வேலை செய்யத்‌ தொடங்கின. 


"பாண்டிய சாம்ராச்சியமும்‌, பல்லவ சாம்ராச்சியமும்‌ கி. பி. 600-900 


VINDHYA 
MTS, 


SINHAPURA 
ஒ 


1. பேக சேர ( 10. Vengi—வேக்கி 

2. Musiri—முசிறி 11. Kanchi—காஞ்சிபுரம்‌ 

8. Kumbakonam— (தொண்டமண்டலம்‌: 

கும்பகோணம்‌ 12. Tanjore—தஞ்சாவூர்‌ 

4. Mangalapuram (Mangalore) 18. Naga Patnam-srகப்ட்டினம்‌ 
மங்களாபுமம்‌ 14. Chola—சோழ 

த, Badani—பதமி 15. Madua—மதுரை 

6. Nasik—iாசிக்‌ 16. Korkai—கொர்கை 

7- Vindbya 35, - - விந்தியமலை 17. Trincomalie-திருகோணமலை 


த 


Ke . அத்தியாயம்‌-5 


்‌ திராவிட நாட்டின்‌ அரசியல்‌ வரலாறு (கி. பி. 300-900): 


நான்காம்‌ நாற்றாண்டின்‌ தொடக்கத்‌ இலிருந்‌0 தே கடைஈசங்க 
மானது களர்கிலையடையதக்‌ தொடங்கி ஆறாம்‌ நூற்றாண்டளவில்‌ 
அறவே நின்றுவிட்டது. மிகப்‌ பழங்கால த இிலிருற்து தமிழ்நாட்‌ 
டை ஆண்டுவந்த மும்முடி. வேந்தர்களும்‌ பெருங்‌ கேடடைந்தகே 
“அதற்குக்‌ காரணமாகும்‌. ம்‌ 


ட திராவிட இனத்தைச்‌ சேர்ந்த பல கூட்டத்தாரும்‌ கொகுதி 
யினரும்‌ தக கமக்கு வெவ்வேறு தலைவர்களைக்‌ கொண்டிருக்‌ தனர்‌. 


இத்தகைய கூட்டங்களின்‌ தலைவர்கள்‌ எல்லோரும்‌ முடியுடை... | 


வேக்தர்‌ மூவருள்‌ ஒருவருக்கு. அங்கங்கே கழ்ப்பட்டிரும்‌ தாலும்‌, 
சமயம்‌ வாய்ததபோடதெல்லாம்‌ தனியுரிமையடைய முயல்வ கற்‌ 
கு,க்‌ தயங்கின தில்லை. மலைப்பகுதிகளில்‌ வாழ்க்‌ துவந்த சில கூட்‌ 
டத்தாரைக கட்டுப்படுக்துவது மிகவும்‌ அரிதாக இருந்தது. 
படையினால்‌ ஒறுக்கப்பட்டும்‌ அச்சு று த்தப்பட்டுமே, அவர்கள்‌ ' 
மூடி மன்னர்களின்‌ ஆளுகைக்கு ஒரு சிறிது அடங்குவாராயினர்‌.. 
அதனால்‌ சங்க இலக்கிய தில்‌ மலிந்து காணப்படும்‌ உட்போர்‌ 
கள்‌ பரி கமிழ்காட்டில்‌ ஓயாது நடந்துகொண்டெமிரும்‌ தன” 


களப்பிரதலம்‌ : டை 


நான்காவது ஆாற்றாண்டின்‌ தொடக்க க்கில்‌ முன்பின்‌ தெரி 

யார தபகொரு முரட்டுக்‌ கூட்டத்தார்‌ திடிரென எழுக்‌ த, முடியுடை 
வேக்தர்‌ மூவரையும்‌ வென்று தமிழ்நாடு முழுதையும்‌ கைக்கு 
ண்டு சுமார்‌ இருநூறு ஆண்டுகள்‌ ஆளலு ம்‌ றனர்‌... காஞ்சி 
என்று இப்பொழுது சொல்லப்படுகிற தொண்டை நாடு நீங்கலாக 
மற்றைத்‌ தமிழ்நாடு முழுதும்‌ இக்கக்‌ கூட்டக்‌ தார்‌ கையில்‌ அகப்‌ 
பட்டது. களப்பிர அரசர்களைப்பற்றி ஒன்றுமே தெரிவ தற்‌ 
கில்லை. அவர்கள்‌ எவ்வாறு குமிழ்காடு முழுதையும்‌ கவிழ்க்க. 
மூடிக்கது என்பதும்‌ நமது புத்திக்கு எட்டாத செய்தியாகும்‌. 
ஒரு புலவனாவது, பரணனாவது அவர்களைப்‌ புகழ்ந்து பாடிவைஃ 
கவும்‌ இல்லை. கலகக்‌ டது அரிய ப்பார்‌ யாரும்‌ அப்பொழுது இல்‌ 
ஐப்‌ போலும்‌. களப்பிர அரசனான அச்சுதன்‌ கோயில்‌ முன்‌ ஜி 
'லின்கண்‌ முடியுடைத்‌ தமிழ்‌ மன்னர்‌ மூவரும்‌ விலங்கிட்டு நின்ற: 
தரகு ஒரே ஒரு குறிப்புமட்டும்‌ காணப்படு து. கொன்மையும்‌. 
எழிலும்‌ வரய்ம்த காவிரிப்பூம்‌ பட்‌ டினா கதைத்‌ தலைநகராகக்‌. 
| கொண்டு, அச்சு தவிக்கக் கன்‌ என்பான்‌ அழகிய சோழ காட்டை 
, ஆண்டுவக்‌த.காக பெள.க்க மகக்இனராகிய ஆசிரியர்‌ பதத கத 
சால்‌ கூறப்படுகிறது. அவ்விதம்‌ கூறப்படும்‌ களப்பிரனாலா 
அச்சு கவிக்‌ கந்தனும்‌, முற்கூறிய தனிக்‌ குறிப்பிற்கண்ட அச்சுத 
னும்‌ ஒருவனே என்று கொள்ளப்படுகிறது. சோழ மாட்டில்‌ 
உறையூரைச்‌ தகரதக ல்‌ புத்தகத்தர்‌ ஐந்தாம்‌ நூற்றாண்டில்‌ 


ச்‌ 


( 50 ) 


பார்களுக்கு அரணாக அமைந்து 
நீத மக்கள்‌ அப்பொழு இலிருந்ட த ஆ 


அக்‌ கொள்ள ரம்பிதீதுளிட்டனர்‌. தொட்க்க தஇல்‌ எழுந்த பல்‌ 
லவர்கள்‌ கல்வெட்டுகள்‌ யாவும்‌ வட மொழியிலேயே பொறிக்கப்‌ 
ப்ட்ட்ன, "அக்காலத்‌ இலேயே காஞ்சி ஈகா வட்மொ 


சழத்தீரகுப்தனும்‌ தமிழரும்‌ :- 
அசோகனுக்குப்‌ பின மிகப்‌ பெரியவன்‌ என்‌ 
ஆசியப்‌ பேரசசனாகிய சமூ தீஇர 


மாகமல்லபுரம்‌ 


(மாகபலிபுரம்‌) 


பத) NS 


- வழியில்‌ அகப்பட்ட பலகர்டுகளையும்‌ வென்றுகொண்டே கிருஷ்ணா 


ஈ.இக்கரையளவும்‌ வந்துவிட்டான்‌. ஆனால்‌ அங்கு வந்ததும்‌ பல்‌ 
லவர்களோடு போர்‌ நிகழ்ந்தது. அவ்விதம்‌ ஈடர்‌ சு போரில்‌ விஷ 
ஹணுகோபன என்னும்‌ பல்லவ அரசனைத்‌ தோல்வியுறச்‌ செய்து 
கென்‌ காட்டு மன்னர்களை தி தளையிட்டதாகதக்‌ தன்‌ கல்வெட்டு 
ஒன்றில்‌ சமு.க்‌இரகுப்‌கன்‌ கூறிக்‌ கொள்கிறான்‌. ஆனால்‌ அப்போ 
ரின்‌ உண்மையான விளைவு யாது என்படைப்‌ பற்றி, அதன பின்‌ 
ணர்‌ அவன்‌ செய்தது என்ன என்பைதக்‌ கொண்டு முடிவ செய்ய 
வேண்டுமேயன்‌ நி, கல்வெட்டின்‌ கூற்மினைமட்டும்‌ ஏற்றுக்‌ கொள்‌ 
ஞூதல்‌ கூடாது. தனது போக்கைப்‌ பல்லவர்‌ தடுத்துப்‌ போர்‌ 
கிகழ்ம்து பின்னர்‌, குப்தப்‌ பேரரசன்‌ தனது வலிய படையுடன்‌ 
வீடு நோக்கித்‌ இரும்பினான்‌. தனக்கு முன்னிருக்க அசோகனைப்‌ 
போல்‌ சமுத்திர குப்தனும்‌, ஏகோ ஒரு காரணத்‌ காலே தமிழ 
வேம்‌ கர்களின்‌ ,அழுகிலேயே செல்லவில்லை; தான வென்று 
கொண்ட கக்கிணத்து நாடுகளைக்கூட்‌ விட்டுவிட்டான்‌; நர்மதை 
ற்றிற்கு வடக்கேயுள்ள ஆரியவர்‌ த்தத்தில்‌ மட்டும்‌ தனது 
பரரசை வலுக்கும்படி.ச்‌ செப்பனிட்டமை,த்தான்‌. 


| இ. பி. 885 ம்‌ அண்டளவில்‌ பல்லவர்கள்‌ கொண்டை நாட்‌ 
டில்‌ தங்கள்‌ அரசாட்சியை கிலைகாட்டி கிருஷ்ணா ஈதிவரைத்‌ தங்‌ 
கள ஆட்சியைச்‌ செலு க்தலும் றனர்‌. வெல்ல முடியாத புகழ்பெ 
ற்ற வீரனான சமுத்திரகுப்தன வென்ற திலிருந்து பல்லவர்கள்‌ 
புகழ்‌ எவரும்‌ பரவி, பல்லவப்‌ பேரரசும்‌ வளர்ஙதோங்கத தலைப்‌ 
பட்டது. ஆனால்‌, அதன பின்னர்‌ கி. பி. 275 வரையும்‌ அவர்க 
காப்பற்றிய செயஇ ஒன்றும்‌ கெரிக்துகொள்ள முடியவில்லை. 
இ. பி, 270 ல்‌ சிம்ம விஷ்ணு என்பவன்‌ காஞ்சியில்‌ அரியணை ஏறி 
னான்‌. போர்‌ தஇணவு கொண்ட மன்னனாகிய சிம்ம விஷ்ணு தனது 

ட்சியைத்‌ தெற்கு நோக்கிப்‌ பரப்ப எண்ணிச்‌ சோழ நாட்டைப்‌ 
படையெடுத்து அங்கு ஆட்சி புரிம்த களப்பிர அரசனை வென்‌ 
முன்‌. அதன்‌ பின்னர்‌ பாண்டிகாட்டிலிருக்‌ த களப்பிர அரசனை 
யும்‌, சேரனையும்‌, இலங்கை மன்னனையும்‌ வென்று அடிப்படுததி 
ன தாகக்‌ கூறிக்‌ கொள்ளுகிறான்‌. சேர காட்டிலும்‌ இலங்கையிலும்‌ 
அவன்‌ போர்‌ நடத்தினகாக ஒரு குறிப்பும்‌ காணப்பட்வில்லை. 
அவன்‌ பாண்டி. காட்டில்‌ மட்டும்‌ ஏதோ போர்‌ நடக இன தாகத 
தெரியவருகிறது. களப்பிரர்கள்‌ எ. இா த்து அவன்‌ நடத்திய போ 
ரில்‌ கடுங்கோன்‌ என்னும்‌ பாண்டியன்‌ அவனுக்கு ஒக. தாசையாக 
இருக்‌. தான்‌. 


பாண்டியர்‌ ஆட்சியைக்‌ கடுங்கோன்‌ மீட்டது :-- 


பண்டி காட்டின்‌ ஒரு மூலையிலே ப .துங்கியிருக்‌ த கடுங்கோன்‌ 
என்னும்‌ பாண்டியன்‌ அங்கு ஆட்சி புரிந்‌ த தனது பகைவனான 
களப்பிர அரசன்‌ சிம்ம விஷ்ணுவுக்கு எதிர்கிற்றலாறறாது மிலை 
குலைந்து கோற்றதைத தனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகக கொண் 
டான. களப்பிரன்‌ விழுக்குதும்‌ கடுங்கோன்‌ பாண்டி நாட்டைக்‌ 
கைப்பற்றினான்‌. பாண்டியர்‌ குலத்‌ இன்‌ பழைய பெருமையை மீட்‌ 
உவன்‌ என்று பாண்டி. காட்டுக குடிகள்‌ அவனைக்‌ கொண்டாடி 


த்‌ ர ச தித்தித்தது கட அதம இது ப பஷ்வபப்ட ட்ட த 


( 52) 


னர்‌. இவ்வாறு சிம்ம விஷ்ணு அடைந்த வெற்றியின்‌ பயனைக்‌. 
கடுங்கோன்‌ பரண்டியன்‌ கைப்பற்றியது கண்டு .பல்லவர்களுக்குக்‌. 
கடுப்பு ஏற்பட்டது. அது முதல்‌ ஐந்து நூற்றாண்டுகள்வரை பல்‌: 
லவர்களுக்கும்‌ பாண்டியர்களுக்கும்‌ தீராப்‌ பகைமை இருந்த 
கொண்டே வக்கது. 


ஆரியாவர்த்தத்து நீகழ்ச்சிகள்‌ :- 


நான்காவது நூற்றாண்டின்‌ தொட்க்க,த்‌ இல்‌ தோன்றிய குப்‌ 
தர்களின்‌ பேரரசாட்சி சிறிது காலத்திற்கு ஆரியர்களின்‌ பழம்பெ 
ருமையை நிலைக்கச்‌ செய்தது. ஆனால்‌ ஐந்தாவது நூற்றாண்டின்‌ 
பிற்பகுதியில்‌ ஹணர்களின்‌ தாக்குதலால்‌ குப்தர்களின்‌ ஆட்சி: 
அழிவுற்று, மீண்டும்‌ ஆரியாவர்த்தம்‌ அயலார்‌ ஆட்சியினுட்‌ புகு 
ந்தது. ஹுூணர்களுடைய ஆட்சி ஆறாவது நூற்றாண்டின இடை 
க்காலம்‌ வரையில்‌ நடந்து வந்தது. பின்னர்‌ ஆரிய அரசர்கள்‌ 
ஒன்று கூடி ஹுூணர்களை வடக்கோரமாக ஒதுஙகும்படி. துரத்தி 
விட்டனர்‌. 'அட்டில்லாவின்‌ தலைமையில்‌ ஐசோப்பாவைத்‌ தாக்‌ 
திய ஹணர்கள்‌ எவ்வாறு பிற்காலத்தில்‌ ஜெர்மானிய மக்க. 
ளோடு கலந்து ஒன்றுபட்டனரோ, ௮0 தபோல்‌ இந்தியாவினுட்‌ 
புகும்‌த ஹுூணார்களும்‌ தாம்‌ கூடி வர்ழ நேர்ம்த இந்திய ஆரியர்க 
ளோடு நாளடைவில்‌ இரண்டறக்‌ கலந்து ஒன்றாகி விட்டனர்‌. 
இ.பி. 606 ல்‌ அப்பொழுது ஆரிய அரசர்களுக்குள்‌ வலிமை 
கொண்டிருந்த தானேசர்‌ நாட்டில்‌ ஹர்ஷன என்னும்‌ ஒரு புத்த 
மத இளவரசன்‌ அரசனாக,த்‌ தோன்றினான்‌. அவன்‌ விரைவில்‌! 
வட்‌ இந்தியாவிற்குப்‌ பேரரசனாக, தன்‌ முனனோர்களைப்‌ போல்‌,. 


. 


தக்கிணத்தையும்‌ வெல்லுதற்கு முற்பட்டான்‌. 
மேலைச்‌ சாளுக்கியர்கள்‌: — 


ஹணாகளுடைய பேரரசு விழும்த பொழுது ஆக்தஇிர நாட்‌ 
டன்‌ மேற்பகுதியில்‌ சாளுக்கியர்‌ எனனும்‌ ஒரு புதிய குலத்தார்‌ 
மேம்பட்டு வரலாயினர்‌. விந்திய மலையிலிருந்து சேர நாட்டு வட்‌ 
எல்லை வரையில்‌ தங்கள்‌ ஆட்சியைப்‌ பரப்பிய சாளுக்கிய கூலது து: 
மன்னர்கள்‌ தென்னாட்டு அரசர்களுடனேயே சார்ந்து விளங்கினர்‌.. 
ஆஃலால்‌ ஹர்ஷன:தென்னாட்டைப்‌ படையெடுக்க முயன்றபொ 


முது இரண்டாவது புளகேசி என்னும்‌ சாளுக்யை. மன்னன்‌ ஹர்‌ 


ஷனின ஆரியப்‌ படையை நர்ம8ை ஆற்றங்கரையில்‌ வைத்த. 


முறியடி தீது அவனைக்‌ தக்கணெத்இினுள்‌ நுழையாதபடி தடுத்து 
விட்டான்‌. இதுதான்‌ ஆரியர்கள்‌ தென்னாட்டை வெல்வதற்கு 
எடுத்துக்‌ கொண்ட இறுதியான முயற்சி, 
சாளுக்கியரும்‌. பல்லவரும்‌ மோதுதல்‌ :-- 

பல்லவர்கள்‌ தென்னாட்டில்‌ நாளுக்கு நாள்‌ மேலோங்கி வரு. 
வ்து வலி படைத்த சாளுக்கியர்களுக்குப்‌ பிடிக்கவில்லை, அத 
னால்‌ இரண்டாம்‌ புளகேசிககும்‌' சிம்மவிஷ்ணுவின்‌ தகொனறலான 
முதலாம்‌ மகேந்திர வர்மனுக்கும்‌ விரைவில்‌ போர்‌ மூண்டது. 


பல்லவகாலத்து நாட்டியப்‌ பெண்‌ 


மகேந்திர வர்மன்‌ 


(58 ) 


பாண்டி மன்னனான கடுங்கோனும்‌, பல்லவர்களுக்குக்‌ ழ்ப்பட்டி. 
ருந்த சோழனும்‌ பல்லவர்களை க தட்டிவிடவேண்டும்‌ என்னும்‌ 
கோக்கத்துடன்‌ புளகேசியோடு சோந்துகொண்டனர்‌. இவவாறு 
பல்லவர்களும்‌ சாளுக்கியர்களும்‌ போராடிக்கொண்டிரும்‌த வேளை 
்‌ யில்‌, பாண்டியன்‌ எடுங்கோன்‌ தன்‌ நாட்டினுள்‌ இருந்துவந்த சிறு 
குழப்பங்களையெல்லாம்‌ அடக்கி, குறும்புக கூட்டங்களை ஒடுக்கிப்‌ 
பணியச்செய்து தனது நிலையைப்‌ .பலப்படுத தககொண்டான. 
கடுங்கோனின ஈண்பனாயெ புளகேசி மகேந்‌ இர வர்மனை வென்று, 
இருஷ்ணாவுக்கும்‌ கோதாவரிக்கும்‌ இடையே கீழோரமாகவுள்ள 
வேங்கி .என்னும்‌ நாட்டைப்‌ பிடிததுக்கொண்டான. வேங்கி 
என்பது ஆந்திர நாட்டைச்‌ சேர்ந்த ஒரு பகுதியாக இருக்‌ தாலும்‌, 
அப்பொழுது பல்லவர்‌ ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது. 


புளகேசி வேங்கி நாட்டை ஒரு தனி அர்சாக்கி அதற்குத்‌ 
தனது தம்பியை அரசனாக நியமித்தான்‌. அதுவே பின்னர்‌ 
கீழைச்‌ சாளுக்கிய நாடு என்னும்‌ பெயரா பெற்று விளங்கியது. 


நரசிம்மவர்மன்‌ சாளுக்கியர்களை வென்றது :-- 


இ. பி. 6429-ல்‌ சாளுக்யெொகளுக்குப்‌ பெருந் தோல்வி ஏற்பட்‌ 
டது. ஏனெனில்‌, அப்பொழுது! பல்லவ மன்னர்களுக்குள்ளே 
மிகவும்‌ சிறந்தவனாக விளங்கிய ஈரசிம்ம வர்மன்‌ காஞ்சியில்‌ அரச 
னானான்‌. அதுமுதல்‌ பல்லவர்கள்‌ முன்னேற க தொடங்கிவிட்ட 
னர்‌. அந்த இகாஞனான பல்லவன்‌ கையில்‌ புளகேசி, எவ்வளவோ 
பெரியவனாய இருந்துங்கூட த தோல்வியடைந கான்‌. சாளுக்கியா 
முற்றிலும்‌ தோல்வியுற்றுச்‌ சிதறவும்‌, நரசிம்ம வாமன்‌ அவர்க 
அகி. துரத்திக்கொண்டே சென்று, ட அவர்கள்‌, தலைநகராகிய 
 வாதாபித்தொல்‌ நகரைப்‌ பாழாகச்செய்துவிட்டான்‌. ஆனாலும்‌, 
பல்லவர்களால்‌ வேங்கி நாட்டை மீளவும்‌ பெற இயலாதுபோயி 
மற்று. சாளுக்கிய நாட்டில்‌ வேறு சில பகுதிகளைமட்டும்‌ பிடித்த 
தோடு அமைவாராயினர்‌. ஆயினும்‌, சாளுக்யெொகளோடு 
கொண்ட்‌ போராட்டம்‌ அதனோடு நின்றுவிடவில்லை. இன்னும்‌ 
பல தலைமுறைகள்வரை இழுத்துக்கொண்டே வந்தது. 


நரசிம்மவர்மனின்‌ ஆட்சி :-- . 

நரசிம்மவர்மன்‌ கி. பி. 660 வரை அரசாண்டான்‌. அவர்‌ திரா 
விட்காட்டு மன்னர்களுக்குள்ளே வலி சிறக்துவிளங்கினான்‌. அவன்‌ 
ஆட்சியில்‌ பல புதிய பண்புகள்‌ தமிழ்க்‌ கலையில்‌ தோற்றம்‌ பெற்‌ 
ஹன. பார்ப்பனர்கள்‌ ரிய நாகரிகத்தைப்‌ பரப்புவதற்கு நர 
அம்ம வர்மன்‌ பெரிதும்‌ துணையாயிருந் தான்‌. இராவிட காட்டை 
இம்‌ தியாவினின்னும்‌ வேறுபடுத்‌இவைக்க அவன்‌ விரும்பவில்லை. 
அ. தனால்‌ ஆரியர்களுடைய பழக்க வழக்கங்களைப்‌ பாவும்படி செய 
தான்‌. காஞ்சியிலிருந்த கடிகை என்னும்‌ சமஸ்கிருதக்‌ கல்லூரி 
களுக்கு மிகுந்த பொருகா வழங்கினான்‌. முக்கியமாக அவனு 
டைய காலத்தில்‌ கான்‌ தமிழர்களுடைய பழைய கலைகளும்‌ வே 
லைப்பாடுகளும்‌ தங்கள்‌ சிறப்பியல்களை இழல்கலாயின. , கூதுது 


( 54) 


களுக்குப்‌ பதிலாக காட்டியங்களும்‌, இன்னிசைக்குப்‌ பதிலாக: 
சங்கீதமும்‌ தோன்றி, அவற்றைப்பற்றிய நூல்களும்‌ மிகுதியாக. 


வடமொழியில்‌ எழுதப்பட்டன. சோழர்களும்‌ பாண்டியர்களும்‌ 


இலக்கிய த்தில்‌ ஆர்வமுடையவர்களாய்‌ இருந்ததுபோல்‌, பல்ல 


வர்கள்‌ கட்டிட வேலையிலும்‌ சிற்பக்‌ கலையிலும்‌ ,ஆர்வய்‌ காட்டினர்‌. 


பெள த்தர்களையும்‌, சமணர்களையும்‌ பின்பற்றி, முதன்‌ முதலாக. 


நரசிம்மவர்மனே கருங்கல்‌லினால்‌ இந்துக்‌ கோயில்களைக்‌ கட்டி 
னான்‌. கீழைக்‌ கடற்கரையில்‌ பாதிக்குமேல்‌ இப்பொழுது மண 
லால்‌ மூட்ப்பட்டுகடெககும்‌ மகாபலிபுரம்‌ (மாமல்லபுரம்‌). என்னும்‌ 
கோயில்கள்‌ நிறைந்த ஈகரினை அமைத்தான்‌. அங்கு அவனால்‌ 


கட்டப்பட்டுள்ள அழகிய கோயில்களில்‌ சிற்பக்கலையின்‌ அருமை: 


யான வேலைத்‌ திறன்‌ மிகவும்‌ சிறந்து காணப்படுகிறது. இந்து: 
மதப்‌ புராணக்‌ கை தகளிற்‌ கண்ட காட்சிகள்‌ பல கல்லில்‌ உயிர்‌ 
பெற்மனபோற்‌ செதுக்கப்பட்டுள்ளன. அவற்றை இந்திய சிற்‌ 
பதின்‌: அம கய எடுத்துக்காட்டுகளாக இப்பொழுது ம.இக்கின்‌ 
றனர்‌. பல்லவர்களுடைய கலைப்பண்புகள்‌ தென்‌ இந்தியாவோடு 
நிற்காது, இலங்கை, கிழக்கு இந்தியத்‌ வுகள்‌ முதலிய தொலை 
விடங்களுக்கும்‌ பரவிச்சென்றன. பல்லவர்கள்‌ பலத்த | கடற்‌ 
படையும்‌ வைத திறாற் தார்கள்‌. அதன உதவியால்‌ அவர்கள்‌ வங்‌ 
காள விரிகுடாவின்‌ எதிர்ப்பக்கதது நாடுகளுக்கும்‌ சென்று தங்‌ 
கள்‌ ஆட்சியை A தவவல்‌ சிலர்‌ நம்புகின்றனர்‌. 


இலங்கையரசன்‌ மானவம்மன்‌ ல 


இ. பி. 676-ல்‌ இலங்கைக்கு அரசனாக வந்த மானவம்மன்‌ 
என்னும்‌ சிங்கள மன்னன்‌, தான்‌, அவ்வாறு அரசனாகு முன்னர்‌ 


இலங்கையிலிருந்து துரத்தப்பட்டு, காஞ்சி மன்னனிடத்இல்‌ 


சரண்புகுந்‌ இருந்தான்‌. அங்கு இருக்கும்பொழுது, சாளுகக்யொக 


ளோடு பல்லவர்கள்‌ நடத்திய போரில்‌, பல்லவ மன்னனுக்கு உத. 


வியாக நின்று பொருது, தான்‌ ஒரு சிறந்த வீரன்‌ என்பை தக 
காட்டினான்‌. அது கண்டு மகிழ்ந்த பல்லவன்‌ அவனை இலங்‌ 
கைக்கு அரசனாக்கி வைத்து விட்‌ எண்ணி அதற்கு வேண்டிய 
முயற்சிகளை எடுத்தான்‌. சிறந்த போர்வீரர்கள்‌ நிறைந்த படை 
யுட்ன்‌ காஞ்சி மன்னன்‌ மானவம்மனைக்‌ கப்பல்களோடு இலங்‌ 
கைக்கு அனுப்பின தாக எழுதப்‌ பட்டிருக்கிறது. மானவம்மன்‌ 
அக தவில்‌ இறங்கி அனுராதபுர த்தைப்‌. படையெடுத்து எளி 
இல்‌ கைப்பற்றினான்‌. ஆனால்‌ தமிழ்ப்படை காஞ்சிக்குத்‌ இரும்‌. 
பியவுடன, மானவம்மன்‌ மீண்டும்‌ இலங்கையிலிருந்து விரட்டப்‌ 
பட்டான்‌. காஞ்சி மன்னன்‌ மறுபடியும்‌ இ. பி. 676 ல்‌ ஒரு பெரிய 
படையுடன்‌, மானவம்மனை .இலங்கைக்கு அனுப்பினான்‌. அப்பொ 
முது சிங்களர்களும்‌ ஓர்‌ அரசனில்லா து கவிததுக்கொண்டிருந்‌,த 


தால்‌, இம்முறை மானவம்மனை விழைந்து அரசனாக ஏற்றுக்‌. 


கொண்டனர்‌. அவ்வாறு அவன்‌ அரசனாக வந்‌்தஇலிருந் துதான்‌ 
பல்லவருடைய கலைப்பண்புகளும்‌ செல்வாக்கும்‌ இலங்கையினுட்‌. 


புகுந்தன. மானவம்மனே அதற்குக்‌ காரணமா யிரும்தான்‌..' 


அவன காலத்தில்‌ சிங்களத்‌ கொழிலர்ளிகள்‌ பல்லவர்களிடமிரு. 


(௧). 


ந்து மிகச்‌ சிறந்த சிற்ப நுட்பங்களைக்‌ கற்றுக்‌ கொண்டனர்‌ என்‌ 
பகை அனுராதபுரத்தில்‌ இடிந்து இட்ககும்‌ கட்டிடக்‌ குவியல்கள்‌: 
கமக்குத்‌ தெளிவுறுத்துகினறன. 


மானவம்மன்‌ தமிழ்ப்படை வீரர்களின்‌ உதவியால்‌ தனது 
கர்டர்ளும்‌ உரிமையை எய்‌ இய து போலவே தமிழ்க்‌ தொழிலா 
ளிகளைக்‌ கொண்டு தனது கலைககரையும்‌ அழகு படுத்‌ இனான. 


பாண்டியன்‌ மாறவர்மன்‌ அவனிசனாமணி . 
(கி. பி. 620-0645) :-— 


இ, பி. 620 ல்‌, கடுங்கோனுக்குப்பின்‌ அவன அ மகன்‌ மாறவர்‌ 
மன்‌ அவனி சூளாமணி அசசனான்‌. அவனும்‌ தனது தந்தையைப்‌ 
போல்‌ பாண்டி நாட்டைப்‌ பலப்படுத்தி இருபத்தைந்து ஆண்டு 
கள்‌ இனிது ஆட்சி புரிந்தான்‌. அவனைப்பற்றி வேறொரு செய்து 
யும்‌ தெரிவதற்கில்லை. 


சேந்தன்‌. கி. பி, (645-670) 


இ. பி, 645 ல்‌ ௮வனி சூளாமணியின்‌ மகன சேந்தன்‌ பட்டத்‌ 
இற்கு வந்தான்‌. அப்பொழுது பாண்டி நாடு நல்ல முறையில்‌ 
திறம்‌ பெற்று விளங்கியது. அதனால்‌ சேம்தன்‌ அயல்நாடுகள்‌ 
வென்று கைக்கொள்ள எண்ணங்‌ கொண்டான்‌. ஆனால்‌ நரசிம்ம 
வர்மன்‌ என்னும்‌ வலியுடைப்‌ பல்லவன்‌ வடக்கே ஆண்டு வற்கு 
கால்‌, சேந்தன்‌ தனது போர்வலியை விரித்துக்‌ காட்டுவதற்கு 
வழியில்லாமற்‌ போயிற்று. அதனால்‌, சேந்தன்‌ சில சேரநாட்‌ 
டுச்‌ சற்றரசாகளோடு மட்டும்‌ போர்‌ செய்து அவர்களின்‌ நிலங்‌. 
களக்‌ கைப்பறறியகோடு அமைவானாயினான்‌. 


அரிகேசரி மாறவர்மன்‌. (கி. பி. 670—710):— 


சேர்‌ தனின மகனான அரிகேசரி மாறவர்மன்‌ கி.பி. 8670ல்‌ 
பட்டத்திற்கு வந்தான்‌. தனது கந்‌ைதையைப்‌ போலவே இவனும்‌ 
போர்‌ த இனவு கொண்டவன்‌; நாட்டைப்‌ பரப்ப வேண்டுமென்று 
ஆக்திரம்‌. கொண்டான்‌. பல்லவப்‌ பேரரசனான நரசிம்மவாம 


னும்‌ இறந்து விட்டான்‌. இனி, பாண்டியர்கள்‌ பல்லவர்களுக்கு. 


அஞ்சவேண்டிய இல்லை. அவ்விரு இற த்தாருக்குள்‌ யார்‌ தென்‌ 
இந்தியாவில்‌ முதன்மை பெறுவது என்ற போட்டி கிளம்பியது. 
அரிகேசரி பல்லவர்களைப்‌ பாழி என்னும்‌ இட்ததிலும்‌, நெல்‌ 
டூவலி என்னுமிட்‌ ததிலுமாக, இருமுறை கோற்கடிததான்‌. வே 
றொரு குறிப்பும்‌ காணப்படா ததால்‌, இக்க இரண்டு இடங்களும்‌ 
எங்கே இருக்கின்றன எனறு தெரியப்படவில்லை. அவன்‌ ஆட்‌ 
சியில்‌ சில உட்‌ குழப்பங்கள்‌ கூடக்‌ கெம்பின தாகத தெரிகிறது. 
தென்கரையிலுள்ள பரவர்களும்‌ குஅகாட்டு மக்களும்‌ கலகஞ்செய்‌ 
தனர்‌. ஆனால்‌ அரிகேசரி அவர்களை த தகுந்த முறையில்‌ ஒடுக்கி 
விட்டான்‌. பின்னர்‌ அவன்‌ சேர நாட்டின்மீது படையெடுத்து, 
சேர மன்னனைக்‌ குடும்பத்தோடு, சிறைப்படுத்தி, சேரர்பலதை க 


( 56). 


கசக்கினான்‌. இவ்வாறு அரிகேசரி மாறவர்மன்‌ ஆட்டியில்‌ பாண்டி 
காடு பரவலுற்று மேலோங்கி எழுந்தது. சேர நாடும்‌ பாண்டிய 
னுக்குக கீழ்‌ அடங்கிவிட்டது. சோழநாட்டில்‌ பல்லவர்கள்‌ . கையி 
லிருந்த பகுஇகளும்‌ பாண்டியன்‌ ஆட்சிக்குக்‌ கொண்டு வரப்பட்‌ 
டன. இவ்வாறு நாடுகள்‌ பிடிபட்டத விட இன்னொரு முக்கிய்‌ 
செய்‌ தியென்னவென்றால்‌, நெடுகாளாகப்‌ பல்லவர்கள்‌ அடைந்து 
ருந்த உயர்‌ பனக இப்பொழுது சீர்‌ குலையகத்‌ தொடங்கிய 
கேயாகும்‌. 


கோச்சடையன்‌ கி. பி. (710-740) 


அரிகேசரியின்‌ மகனான இரண தரன என்னும்‌ கோச்சடை 
யன கி. பி. 710ல்‌ பட்டம்‌ பெற்றான்‌. அவனும்‌ ஒரு சிறந்த போர்‌ 
வீரனாய்‌ விளங்கி சேரஈ ஈட்டையும்‌ சோழராட்டுப்‌ பகுதிகளையும்‌ 
விடாமல்‌ தன்‌ கையில்‌ வைத திருந்தான. ஆய்‌ என்னும்‌ ஓர்‌ 
'இடையர்‌ தலைவன்‌ மருதூரில்‌ மூட்டி.விட்ட குழப்ப த்தை வென்ற 
உக்கினான்‌. பின்னர்‌ கோச்சடையன்‌ கொங்கு காட்டைப்‌ படையெ 
டுத்து சேரராட்டுக்கு உக்சே மங்களாபுரதைத்‌ கலைககராககி 
கொண்டு மேலைக்‌ கடற்கரையில்‌ ஆண்டு வந்த மராட்டியர்களை 
வென்றான்‌. இவ்வாறு பாண்டியன்‌ மங்களாபுரத்ைக்‌ கைப்பற்‌ 
திக்கொண்டு கொங்கு நாடு, முழுதையும்‌ தன்‌ ஆட்சியின்‌ கீழ்க்‌ 
கொண்டு வம்தான்‌. ஆனால்‌ இவ்விதம்‌ கொங்கு நாட்டைப்‌ பிடித்‌ 
அதிலிருந்து பாண்டியர்களுக்கு ஓயாத தொல்லையே விளைந்து 
ரன அருக்கன்‌ கோசசடையனின பின்‌ வந்தோர்‌ அடிக்கடி 
போர்கள்‌ நடத்தியே அப்பகு தியில்‌ தங்கள்‌ ஆட்சியைச செலுத்த 
வேண்டியதாயிற்று. 


முதலாம்‌ மாறவர்மன்‌ இராஜசிம்மன்‌ (கி. பி. 740-705) :- 


கோச சடையனின்‌ மகனான மாறவர்மன்‌ இராலசிம்மன்‌ பல்‌ 
லவர்‌ பலகை ஒழித்துவிட வேண்டும்‌ என்ற உறுதியுடன்‌, நெடு 
வயல்‌, குறுமடை, மண்ணைக்குநிசசி, இருமங்கை, பூவலூர்‌, கொ 
டும்பாஞார்‌ முதலிய இடங்களில்‌ பல போர்கள்‌ நடத்தி வெற்றி 
பெற்றான்‌. இவ்வாறு பல போர்கள்‌ சொல்லப்படுவதால்‌, இராஜ 
சிம்மன்‌ பல்லவர்களோடு நிகழ்‌ ததிய போராட்டம்‌ நீண்டகாலம்‌ 
மிகக்‌ கடுமையாய்‌ ஈடந்துவக்ககாகத்‌ தெரிகிறது. முடிவாக, குழு 
: மூர்‌ என்னும்‌ இடத்தில்‌ இராஜ சிம்மனுககுப்‌ பெரியதொரு 
வெற்றி கிடைத்தது. ஈந்திவர்மப பல்லவ மன்னன்‌ எண்ணி 
றந்த யானைகளையும்‌, குதிரைகளையும்‌ மற்றும்‌ போர்ப்‌ படைகளை 
யும்‌ கைவிட்டு வீரமும்‌ வாளும்‌ களத்தே போட்டு வெறுங்கை 
யோடு காஞ்சி புக்கான்‌. உதயச்சக்‌ திரன்‌ என்னும்‌ பல்லவர்களின்‌ 
படைத்‌ தலைவனும்‌ பல இடங்களில்‌ பாண்டியர்களை வென்ற தாகச்‌ 
சொல்லப்‌ படுகிறது. ஆனால்‌, நெடுகாள்‌ நடந்‌, இப்‌ போராட்ட்‌ 
மானது இராஜ சிம்மனுக்கே நன்மையாய்‌ முடிந்தது என்பதில்‌ 
யாதோர்‌ ஐயமுமில்லை, 


(51) 


. பல்லவர்களை வென்றதும்‌, இராஈஜூம்மன்‌ காவிரிவைக்கடந்து 
மழகொங்கம்‌ அடைந்து அங்கிருக்து சாளுக்கியர்‌ செல்வாக்கு 
கடந்துவந்த கருகாட்டினுட்புகுக்‌ தரன. அக்காலத்தில்‌ கருகாட்‌ 
டின்‌ ஒரு பகுதியை ஆண்டுவந்த கங்கர்‌ குல அரசர்கள்‌ சாளுக்‌ 
இயர்களுக்குக்‌ எழ்ப்படிக்‌ இருக்‌ கார்கள்‌. ௮ தனால்‌ இராஜ சிம்மன்‌ ' 
சாளுக்யொகளோடு போர்செய்ய வேண்டி : வந்தது. வெண்பை 
என்னும்‌ இடத்தில்‌ பெரும்‌ போர்‌ நடந்தது. பாண்டியனுக்கே 


வெற்றி இடைத்தது. கங்கர்களும்‌ அவனுடைய தலைமையை ஏற்‌ 


அக கொண்டனர்‌. கங்கர்கள்‌ எதுத்து நடத்திய இப்போரும்‌ 
ஓர்‌ இனிய முடிவைப்‌ பெற்றது. இராஜசிம்மன்‌ தனது மகன்‌ 
கெடுஞ்சடையனுக்கு ஒரு கங்கர்‌ குல இளவரசியை மணஞ்‌ செய்து 
வைத்தான்‌. 


பராந்தக நெடுஞ்சடையன்‌ (கி. பி. 765-815) :-— 


. வரகுணன்‌ என்னும்‌ சடில பராந்தக நெடுஞ்சடையன்‌, தன்‌ 
அந்கைக்குப்பின்‌ கி. பி. 7656ல்‌ பட்டத்‌ தி ற்கு வந்தான்‌. இராலஜகசிம்‌ 
மன இறந்தவுடனேயே அவனால்‌ அடிப்படுத்தப்பட்ட்‌ நாடுகள்‌ 
எல்லாம்‌ கலகமிட்டுக்‌ களம்பின. நெடுஞ்சடையன்‌ தன்‌ தந்‌ைத 
யின்‌ எதிரிகள்‌ எல்லாரோடும்‌ போர்‌ செய்ய வேண்டிய தாயிற்று; 
தெற்கேயுள்ள மலைப்பக்கத்துச சிற்றரசர்கள்கூட, இப்‌ பு.இய்‌ அர 
சனிடத்தில்‌ குறும்புசெய்யத துணிக்கு கனக மற்றொரு பக்கம்‌ 
பல்லவர்களோடு போர்‌ கொடங்கிவிட்டது. காவிரியாற்றுக்குத 
கென கரையிலுள்ள பெண்ணாகடம்‌ என்னும்‌ இடத்தில்‌ நெடுஞ்‌ 
சடையனுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது. ஆனால்‌ சகி 
தீதில்‌ அவன அ இறமைவாய்ந த அமைசசனாய்‌ விளங்கிய மாறன்‌ 
காரி என்பவன்‌ இறந்தான்‌. பிறகு மாறன்காரியின்‌ தம்பியான 
மாறன்‌ எயினன்‌. என்பவனே. தலைமை அமைசசனாக நியமிக்கப்‌ 
பட்டான. - 


சேரர்‌, பல்லவர்கள்‌ உதவியைக்‌ கொண்டு மேலைக்‌ கொங்கு 
ஈர்ட்டரசன்‌ ௮ தகன எனபான நெடுஞ்சடையனின்‌ ஆட்சியை 
எதிர்த்துப்‌ போர்‌ தொடங்கினான்‌. ஆனால்‌ இவ்வாறு பல உ கவிப்‌ 
படைகளையும்‌ இரட்டிவந்தும்கூட, ௮.இகன்‌ என்னும்‌ அக்கொங்கர்‌ 
தலைவன்‌ காவிரியின்‌ வட்கரையில்‌ ஆயிரூர்‌, புகலியூா்‌ என்னும்‌ 
இடங்களில்‌ நட்த போரில்‌ பெருக்‌ தோல்வி யடைடந்தான்‌. அதி 


,கன்‌ இவ்வாறு தோல்வியுற்ற பின்னர்‌ கோங்கு நாட்டுக்‌ குழப்பங்‌ 


கள்‌ எல்லாம்‌ அறவே ஓய்‌ து விட்டன. கொங்கு காட்டரசனைச 
சிறையிட்டு மதுரைக்குக்‌ கொண்டு வந்ததாகச்‌ சொல்லப்படுகி 
றது. இவ்வெற்றியின்‌ நினைவைக்‌ குறித்து, கொங்கு நாட்டிலுள்ள 
காஞ்சிவப்‌ பேரூர்‌ என்னும்‌ இடத்தில்‌ நெடுஞ்‌ சடையன்‌ ஒரு கேச 


ட யில்‌ கட்டினான்‌. பின்னர்‌ ஐந்து ஆண்டுகளுக்குள்‌ காஞ்சி கூட்‌ 


அவன்‌ கீழ்‌ அடங்கிவிட்டது. நெடுஞ்சடையன்‌ ஒரு பேரரசனாக 
விளங்கினான. அவன்‌. ஆட்சி தமிழ்‌ நாட்டோடுமட்டும்‌ அமையா 
மல்‌, ௮.தற்குமப்பால்‌ மஙகளாபுரம்‌ வரையில்‌ பொங்கிப்‌ பொலிந்‌ 

தது. வேணாடு என்னப்படும்‌ தென்‌ திருவாங்கூரிலுள்ள தலைவர்‌ 
களும்‌; மற்றும்‌ மலைநாட்டுப்‌ பகு இயிலுள்ள ப கொல்லை கொ 


(௯) 


டுத்துக்கொண்டே வந்தனர்‌. அவர்களை ஒரு தலையாய்‌ வாட்டி 
ஒடுக்குவதற்காக, இ. பி. 7968ல்‌ ஒரு போர தொடக்கமாயிற்று. 
மலைநாட்டுத்‌ தலைவனான சடையன்‌ கநநந்தன்‌ என்பவனை முறியடி 
அது. அரிவியூரீக்‌ கோட்டை, கரைக்கோட்டை என்பனவும்‌ அடி 
யோடு அழிக்கப்பட்டன. இவ்வாறு தெற்கே மலைகாட்டுக்‌ கூட்‌ 
ட்ங்களும்‌ ஒடுக்கப்பட்ட பினனர்‌, வேறு போரின்‌ நி சடையவர்மன்‌ 
இருபத்தைந்து ஆண்டுகள்‌ அமைதியோடு கன்‌ வெற்றியின்‌ 
பலன்களை இனிது துய்த்து வந்தான்‌. 


சீமாறன்‌ வல்லபன்‌. (கி. பி. 815-862) :-— 
கி. பி. 815 ல்‌ சீமாறன்‌ வல்லபன்‌ தன்‌ தந்தையை அடுத்து 


திராவிட நாட்டின பேரரசன்‌ ஆனான்‌. அவவமயமும்‌ கீழ்ப்படிந்து. 


ருந்த நாடுகள்‌ கலகம்‌ செய்தன. வேணாட்டிலும்‌ ஒரு குழப்ப த்கை 
அடக்க வேண்டியதாயிற்று. தெள்ளாறு எனனும்‌ இடத்தில்‌ 


மூன்றாவது நந்‌.திவர்மன்‌ என்னும்‌ பல்லவன்‌ பாண்டியா படைக, 


ஊச சிகற அடித்து, பாண்டியரின்‌ தலைமையை வீசியதுமல்லா 
மல்‌, சோழகாட்டிற்‌ சில பகுதிகளையும்‌ பிடுங்கிக்‌ கொண்டான்‌. 
இக்க வெற்றியிகலிருந்து, பாண்டியப்‌ பேரரசின்‌ வளர்ச்சியைக்‌ 
கண்டு முன்‌ அஞ்சிக்‌ கடந்த வடபகுதியிலுள்ள அரசர்கள்‌ எல்லா 
ரும்‌ பல்லவர்‌ பக்கத்துற்‌ சோந்து கொண்டனர்‌. பாண்டியன்‌ கை 
சரிலிருந்து விடுபட்ட கங்கர்கள்‌, கலிங்கர்கள்‌, சாளுக்யெர்கள்‌, மற்‌ 
அம்‌ வட இந்தியாவிலுள்ள மக கநாட்டரசன்‌, எல்லோரும்‌ பல்ல 
வர்‌ பக்கம்‌ சோந்து படை திரட்டி எதிர்க்கலுற்றனர்‌. ஆனால்‌ மோ 
றன்‌ அத்தகைய வெருவருங்‌ கூட்டுப்‌ படைக்குக்‌ குலைந்து விட்‌ 
வில்லை. கும்பகோண தக்துக்கருகே அவர்களோடு பொருது வெற்றி 
மாலை புனைந்தான்‌. இந்த வெற்றியிலிருக்து பாண்டியாகளுடைய 
தலைமை தென்‌ இந்தியாவில்‌ கழைக்‌ கோங்கியது. தக்கணெத்து 
லுள்ள ஆட திர அரசுகளும்‌ சாளுக்கயர்களும்‌ பாண்டியாகளுடைய 
தலைமையைப்‌ பணிந்து எற்றுக்‌ கொள்வாராயினர்‌. 


பின்னர்‌ மாறன்‌ தெற்கே கடல்‌ நோக்கிச்‌ தனது நாட்டத்‌ 
தைச்‌ சிறிது செலுததினான. அங்கே இலங்கைத்‌ இவு இலங்க 
மிளிர்ந்துகொண்டிருக்தது. அதனை இது வரையில்‌ தமிழ்‌ நாட்‌ 
டிலிருந்து தமிழ்‌ மன்னர்‌ யாரும்‌ வென்று கைக்கொள்ள நினைத்து 
இல்லை. 


மாறன்‌ ஒரு பெரிய படையுடன்‌ இலங்கைக்குச்‌ சென்று சிங்‌ 
களப்‌ படைகளை மகாதலிதா என்னும்‌ இடத்தில்‌ கோற்கடித்‌ 
தான. இலங்கை அரசனான முதலாவது சேனன்‌ நடுநாட்டு மலைய 
அட்டவிலுள்ள மலைகளில்‌ ஓடி ஒளி த்தான்‌, கமிழர்கள்கையிற்‌ படு 
வகைவிட இறப்பது மேலென்றனு மந்தா என்னும்‌ இளவாசனைப்‌ 
போன்ற பல சிங்களத்‌ தலைவர்கள்‌ போர்க்‌ களத்தில்‌ தற்கொலை 
புரிந்து கொண்டனர்‌. மற்றொரு இளவரசனான காசியப்பா என்னும்‌ 
பெயர்‌ பெற்ற வீரன்‌ கெஞ்சழிந்து போரை விடுத்து ஓடியே போய்‌ 
விட்டான்‌. பாண்டியர்களுக்கு முழு வெற்றி கடைதக்தது. ஆனால்‌ 
ஓடிப்போன சேனன்‌ திரும்பி வந்து தன்‌ அடி பணிக்கதும்‌ வல்ல 


( 59 ) 


வன்‌ இலங்கை அரசை மீண்டும்‌ அவனுக்கு அளித்து விட்டு” 
கொள்ளைப்‌ பொருள்களையும்‌ இிறைகளையும்‌ வர்ரிககொண்டு வெற்‌, 
றித்‌ திருவட்ன்‌ மதுரைக்கு வக்கான்‌. இப்‌ பழியைத்‌ தீர்ப்பதற்‌ 
காக, இரண்டாவது சேனன்‌ ஆட்சியில்‌ (௫. பி. 866-901) சிங்களர்‌ 
கள்‌ மதுரைமேற்‌ படையெடுத்துச்சென்று, தாங்கள்‌ குறிக்க ஒரு 
வனை அங்கு அரியணையேற்றியகாக, சிங்களச சரித்திர நூலாசிரி 


யர்கள்‌ கூறுகின்றனர்‌. ஆனால்‌ பாண்டியர்‌ அரசாட்சி அக்‌ கால 


அளவில்‌ அவ்வாறு தடைப்பட்ட தாகத்‌ தமிழ்க்சல்வெட்டுகளால்‌ 
ஒன்றும்‌ அறியக்‌ கூடவில்லை. ஒருவேளை சிங்களர்கள்‌ கூறுவது 
உண்மையாக இருந்தாலும்‌, அவ்வாறு அவர்களால்‌ அரியணை 
யேற்றப்பட்டவன மிகசசிறுபொழுேேத இரும்‌ இருக்கமுடியும்‌. சீமா 
அனின சிறந்து விளங்கிய ஆட்சி இறுதியில்‌. பல தோல்விகளால்‌ 
மங்கலுற்றது. காஞ்சி யரசன்‌ மூன்றாம்‌ ஈந்‌திவர்மனுக்குப்‌ பின்‌ 
அவன மகன்‌ நிருபதுங்கன்‌ கி. பி. 854 ல்‌ அரசனானான்‌. இளமைப்‌ 
பருவத கனாயெ அவனுக்குத்‌ தன்‌ குலப்‌ பெருமையை நிலைநாட்ட 
வேண்டுமென ற எண்ணம்‌ பிறந்தது. சமாறனை அவவிதகம்‌ வெற்றி 
மாலையோடு அமரவிடா து, அவடேோடு கடும்போர்‌ புரிந்து காவிரி 
மின்‌ களையாகிய அரிசிலாற்றங்‌ கரையில்‌ பல்லவன்‌ அவனைப்‌ புற 
முதுகட்டோட்ச செய்தான்‌. இந்தத்‌ கோல்விக்குப்பின்‌ மாறன்‌ 
நெடுநாள்‌ வாழவில்லை. அவன இறந்ததும்‌ அவன மகன்‌ வர 
குணவர்மன்‌ கி. பி. 8662-ல்‌ பாண்டிநாட்டு மன்னனாக வந்தான்‌. 


.வரதணவர்மன்‌ (கி. பி, 802-880) :— 


அரிசிற்‌ போரில்‌ வெற்றி சூடிய காஞ்சி மன்னனின்‌ இறனை த்‌ 
இதரிந்து வரகுணன்‌ அவனோடு பொறுமையாய்‌ வாழவேண்டிய 
தாயிற்று. இகலினறி இணைந்துவாழ வேண்டிய அவ்‌ விருவரும்‌ 
அ... பி.860 வரை பொருந்‌ இயே வாழ்ந்து வந்தனர்‌. 


அபராஜிதன்‌ ₹-- 

அதற்குள்‌ கிருபதுங்கன்‌ இறந்து அவன்‌ மகன்‌ அபராஜிதன்‌. 
காஞ்சி மன்னனானான்‌. வாகுணனும்‌ கன்‌ போர்வலியை நிலையிட்‌ 
உறிய எண்ணங்‌ கொண்டு பல்லவனை எதிர்த்துப்‌ போர்‌ தொடங்‌ 
இனன்‌. ஆனால்‌ திருப்புறம்பயம்‌ என்னும்‌ இட்த்தில்‌ நடந்த 
போரில்‌ பாண்டியனுககுப்‌ படுதோல்வி நோந்தது. அப்‌ போரில்‌ 
அபராஜிதனுக்கு உகவி புரிக த மேலைக்‌ கங்க அரசனான முதலாம்‌ 
பிருஇிவிப தி என்பான்‌ உயிர்துறம்‌ சான்‌... 


சோழர்‌ குல. எழுச்சி :_- 

தமிழ்நாட்டில்‌ முதன்மை சிபறுவகற்காக, பல்லவரும்‌ பாண்‌ 
யரும்‌ ஒருவரை ஒருவர்‌ தாக்கிக்‌ கொண்டிருக்க காலத்தில்‌ 
பழைய சோழர்‌ குலத்தில்‌ வச்சுவர்கள்‌ அசிற்றரசர்களாய்‌ 
புன்மையுற்று, நாட்டில்‌ ஒதுங்கிப்‌ பிழைத்து வம்‌. தனர்‌, இருப்‌ 
யுறம்பயத்‌ இல்‌ பாண்டியர்‌ தகோல்வியடைவ தற்குச சில, ஆண்டு 
களுக்கு முன்‌ சோழ அரச குலத்தவனாகிய விஜயாலயன்‌ என்‌ 
பான்‌ ஒரு சிறு தலைவன்‌ கையிலிருந்த தஞ்சை நகரைக்‌ கைப்பற்றி, 


( 60 ) 


அதனைத்‌ குலைநகராகக்‌ கெண்டு, சோழர்களின்‌ புலிக்‌ கொடியை: 
கிலைகாட்டினான்‌. அவன்‌ சோழன்‌ கரிகாலனின்‌ வழித்தோன்றல்‌ 
என்று சொல்லப்படுவான்‌.' 

பராந்தகன்‌ .வீர நாராயணன்‌ (கி. பி. 880-900) -— 


பல்லவர்களால்‌ கோல்வியுற்ற சிறிது காலத்துக்குள்‌ . வர- 
குணவர்மன்‌ இறம்துவிடவும்‌, அவன்‌ தம்பி பராந்தகன்‌ வீரகாரச 


யணன்‌ பட்டத்திற்கு வந்தான்‌. அவன்‌ வானவன்‌ மகாதேவி” 


என்ற சேரநாட்டு அரசிளங்குமமியை மணஞ்‌ செய்து * கொண்ட. 
வன்‌. அவன்‌ கொங்கு நாட்டிலும்‌ வேறு சில இடங்களிலும்‌ போர்‌ 
புரிக்ததாகச்‌ சொல்லிக்‌ கொள்கிறான்‌. ஆனால்‌ அவனைப்‌ பற்றிய 
வரலாறு ஒன்றும்‌ தெரிவ தற்கில்லை. எப்படியும்‌ பாண்டியர்‌ உயர்‌ 
சசியானது இப்பொழுது தணிய ஆரம்பித்து விட்ட்து. வீர கச 
ரசயணன்‌ அதைத்‌ தடுப்பதற்கு த்‌ தன்னால்‌ இயன்றதைச்‌ செய்து: 
முயன்‌ நிருக்கலாம்‌. 


இரண்டாம்‌ மாறவர்மன்‌ இராஜசிம்மன்‌ (கீ. பி, 900-920) :... 


இ.பி. 900-ல்‌ வீரகாராயணனின்‌ மகனான இரண்டாம்‌ மாறவர்‌: 
மன்‌ இராச சிம்மன்‌ பாண்டிகாட்டில்‌ முடிசூடப்‌ பெற்றான்‌. அவ. 


னுடைய ஆட்சியில்‌ காரியங்கள்‌ எல்லாம்‌ சரகேடடையத தொடங்‌ 


இன. அப்பொழுது பல்லவர்களைப்பற்றிய பயம்‌ நீங்கி விட்ட து... 
ஆனால்‌ புதிதாகத்‌ தோன்றிய கஞ்சைச்‌ சோழர்களே பகைவர்‌ * 


ஆயினர்‌. விஜயாலயன்‌ மகன்‌ முதலாம்‌ ஆதிததன்‌ ஆட்சிக்கு. 
வந்ததும்‌,. வலியவே கொடி. கட்டிப்‌ போருக்கு அறைகூவும்‌ வண 
கண்மை உடையவனாக விளங்கினான்‌. பல்லவ அரசனான அபரா 
ஜிதனைப்‌ பல முறை போரில்‌ வென்று, காஞ்சி த ட்படப்‌ பழைய: 
சோழநாடு முழுவதையும்‌ கைப்பற்றிக்‌ கொண்டான்‌. இவ்வாறு 
விரைந்து சோழர்கள்‌ முன்னேறியது பாண்டியர்களுக்கு த திகைப்‌: 
பை உண்டுபண்ணியது. அவர்கள்‌ அஞ்சியது போலவே அவர்‌ 
களும்‌ சோழர்களோடு போர்‌ புரியும்‌ காலம்‌ முடுகிக்‌ கொண்டு: 
வக்குது. 

. விஜயாலயன்‌ குடும்பத்தினர்‌ சோழநாட்டில்‌ ஆட்சி தொட. 
ங்கிய இலிருந்து தமிழ்‌ காட்டுச்‌ சரித்திரத்தில்‌ பொற்காலம்‌ எண 
னும்படியான ஒரு சிறந்த புதுமுகம்‌ தோன்றுவ தாயிற்று, 


(௨) 


அத்தியாயம்‌--9 


"தமிழ்‌ இலக்கிய வரலாறு :-- 


திராவிட்ஈர்ட்டு மன்னர்கள்‌ நிலை தளர்ந்து சேர்ர்ம்த நாளில்‌. 
கடைச்‌ சங்கமும்‌, முடிவடைந்த செய்தியை நாம்‌ முன்னரே பார்து 
தாம்‌. பழையபடியும்‌ பாண்டியர்கள்‌ ஆட்சிக்கு வந்தபிறகு கூட்‌ 
சங்கம்‌ எதுவும்‌ ஏற்படுத்தியதாக த தெரியவில்லை. அரசர்களின்‌ 
ஆஃரவு இல்லாது போனது புலவர்‌ குழாத திற்குப்‌ பெருங்கெடு 


தலாய்‌ முடிந்தது. பழைய புலவர்களும்‌ இரவலரும்‌, பாணரும்‌ 


அறவே மறைந்து போயினர்‌. அவர்களுக்குப்‌ பதிலாக முனிவா 
களும்‌ துறவிகளும்‌ தோன்றினார்‌. அவர்களுக்கு அரசர்களின்‌ 
ஆதரவ இருக்தாலும்‌ நல்லதுதான்‌, இல்லாவிடினும்‌ கவலை 
யில்லை. சங்ககாலதீதுப்‌ புலவர்கள்‌ அகவற்பாவில்‌, இருந்தன 
இருந்‌ தபடி பொருந்து விளங்க, பலவும்‌ சிலவுமான அடிகள்‌ 
அமைமர்க பாடல்களையே பெரிதும்‌ பாடினர்‌. அவர்கள்‌ உயர்ந்த 
தத்துவக்‌ கருத்துக்களையும்‌, சமயக்‌ குதர்க்கங்களையும்‌ பற்றிப்‌ 
பாடினதேயில்லை. தமிழர்‌ வாழ்க்கைப்‌ பண்புகளிற்‌ பிணைந்து 
இடந்த சில வழிபாட்டு முறைகளைப்பற்றி மட்டும்‌ இங்கு மங்கு 
மாகச்‌ சிலவற்றைக்‌ கூறிவைத்தனர்‌. அறவுரைகளைக கூற 
வக்கு இருக்குறள்‌ நூலிற்கூட்‌, ஒரு தலையான சமயச்‌ சார்புபறி 
திய விதப்புகளும்‌ விதண்டைகளும்‌, காண முடியாது. கடைச்‌ 
அங்க காலததிறகுப்‌ பின்‌, 6 ஆம்‌ நூற்றாண்டி லிருந்து, தமிழ்‌ 
.இலக்கியம்‌ புதிய புதிய துறைகளில்‌ இறங்கலுற்றது; அதன்‌ 
விலைவாக, சமயத்தைப்பற்றியும்‌ கட்வுளைப்பற்றியும்‌ மிகுதியாக 
நூல்கள்‌ தோன்றலாயின. 


தீ. ° 
பார்ப்பனீயம்‌ :-- 


கடைச்கங்க காலத்தில்தான்‌ தமிழ்நாடு பார்ப்பனர்‌, சமணர்‌ 


பெளன,த்தர்போனற மீதவகுப்பார்களுடைய தொடர்பு பழக்கங்க 


கொக்‌ கொள்ளலாயிற்று, சமணமும்‌ பெளத்தமும்‌ வருவதற்கும்‌ 
பல நூற்றாண்டுகளுககு முன்னரே பார்ப்பனியம்‌ தமிழ்‌ நாட்டிற்‌ 
பூகுந்து தமிழர்களுடைய கொள்கைகளையும்‌ பழக்க வழக்கங்களை 
அம்‌ தான மிகவும்‌ உட்கொண்டுவிட்ட்தால்‌, தமிழ்‌ மக்கள்‌ பார்ப்‌ 
பனியத்தை ஓர்‌ வேற்றுமைக்‌ கொள்கையாகவே கரு, இன இல்லை; 
அவ்வளவு பழகப்போய்விட்டது. அப்படிப்‌ பழகியும்‌, பார்ப்ப 
ணர்கள்‌ சமஸ்கருதத்கையே தங்கள்‌ சமய மொழியாக விடாது 
“கைக்கொண்டு, தமிழ்‌ மொழியில்‌ ஒரு நூல்கூட்‌ சமய தீப்பற்றி 
அழு இன இல்லை. அவர்கள்‌ தங்கள்‌ சடங்குகளையும்‌ கிரியைகளையும்‌ 
விடாப்பிடியாய்க்‌ கட்டிக்கொண்டு, வேறு மக்கள்‌ அவற்றைப்‌ 
பற்றி ஒன்றும்‌ அறிந்துவிடா தபடி. மூடுமம்‌திரமாய வைத்திருக்‌ 
தனர்‌. அதற்குமாறாக, சமணர்களும்‌ பெளத்தர்களும்‌ தமிழில்‌ 
கிறைய நூல்களை எழுஇனர்‌.. ஆனால்‌ தங்கள்‌ மதக்கொள்கைக 
ப்‌ பரப்பும்‌ கோக்கத்கோடுதான அவை எழுதப்பட்டன. தமிழ்‌ 


(62) 


மக்கள்‌ அம்‌ நூல்களை விரும்பிப்படிக்க ஆரம்பித்தனர்‌. அதனால்‌" 
சில நூற்றாண்டுகளில்‌, தமிழர்கள்‌ புன்மையுற்ற புறசசமய நூல்‌ 
களைப்‌ படித்துத்‌ தங்கள்‌ வாணாளை வீணாள்படுக்துவ்‌ தாகச்‌ சைவ 
நாயன்மார்களும்‌, வைணவ ஆசிரியர்களும்‌ ஓலமிடும்படியாயிற்று... 
அ.கனால்‌ சங்ககாலதக்தின்‌ இறுஇப்பகு இக்குன்‌ சமணமும்‌ பென க 
மும்‌: தமிழ்நாடெங்கும்‌ பரவி, சில மன்னர்கள்‌ கூட அம்‌ மதக்‌ 
களின்‌ கொள்கைகளை வெளிப்படையாகத்‌ தழுவக்‌ தொடங்கி 
யது வியப்பாகமாட்டாது. இவ்வாறு மத வுகுப்பினர்கள்‌ ஒருவ: 
ரோடு ஒருவர்‌ எறட்கெ கொண்டு தங்கள்‌ கொள்கைகளைப்‌ பாப்‌ 
பிவந்தாலும்‌, சங்ககாலத்தில்‌ எம்மதமும்‌ சம்மதமேயென்ற சம. 
யச்‌ சப்பு உண்மையாய்‌ இருந்து வந்தது. ஆனால்‌. கான்காம்‌. 
நூற்றாண்டின்‌ ஆரம்ப த்திலிரும்‌ து மதவகுப்புகளுக்குள்‌ போட்டி 
யும்‌ கடுப்பும்‌ சிறிது தோன்றலாயின. சமணமும்‌ பெளத்தமும்‌. 
தமிழ்நாட்டில்‌ மட்டுமன்றி, இந்தியா முழுவதும்‌ பரவி வந்ததால்‌: 
வைதிகப்‌ பார்ப்பனர்களுக்குப்‌ பெரிதும்‌ துயர மேற்பட்ட து. 
இற்துமதச்‌ சரித்‌திர த்தில்‌ மிகவும்‌ நெருக்கடியான அந்த வேளை 
யில்‌, பாாப்பனிய த்தைக்‌ காத்தவரான சங்கராச்சாரியார்‌ தோன்‌ 
நினா. அவர்‌-சேரநாட்டில்‌ காலடி என்னும்‌ ஊரிலுள்ள ஒருவை: 
இகப்‌ பார்ப்பனக்‌ குடும்பததைச சேர்ந்தவர்‌. அவர்‌ ஒரு பெரிய 
மதாசாரியாராக விளங்கி, வேதாந்த தத்துவக்‌ கொள்கைகளை 
யாவருக்கும்‌ புரியும்படி தெளிவாக விரித்துரைத்து, பார்ப்பனீ” 
யத்துக்குப்‌ புத்துயிர்‌ அளித்தார்‌. சங்கரர்‌ வடமொழியில்‌ ஏழு 
இயும்‌ சொற்பொழிவுகள்‌ ஆற்றியும்‌, இந்தியா முழுதும்‌ சுற்றி 
வந்து, சமணர்‌ பெள,த்தர்களாயெ புறச சமயிகள்‌ செய்துவரும்‌. 
்‌ வேலைக்குத்‌ தாம்‌ எதிராக வேலைசெய்தார்‌. இந்துமத, த) ஒழு. 
ங்கு படுத்‌இ, சமணர்களையும்‌ பெள த்தர்களையும்‌ போல்‌, தாமும்‌. 
இம்‌தியாவில்‌ நான்கு இடங்களில்‌ பெரிய மடங்களைக்‌ கட்டி. 
அமைத்தார்‌. தென்‌ இந்தியாவில்‌ அவர்‌ ஏற்படுத்திய மடம்‌,, 
மிஈடுநாளாக வடமொழிக்‌ கல்விக்கு உறைவிடமாகிய காஞ்சியிலே” 
கட்டப்பட்டது. சங்காருடைய உரைகளாலும்‌, நூல்களாலும்‌, பல 
ரும்‌ பரபரப்புடன்‌ பார்ப்பனியத்தைப்‌ பின்‌ பற்றுவாராயினர்‌. வே 
தங்களையும்‌ மற்றுமுள்ள சமய சா த்திரங்களையும்‌ தெளிவுபடுத்த 
அவர்‌ விளக்கிய சன்‌ ஏதுவாக, இந்து மக்களுக்கு த்‌ தேவையாய்‌ 
இருந்த கடவுள்பக்து ஏற்பட்டதோடு, குறுகிய வைதிகக குழி 
யிற்‌ இடந்த பார்ப்பனியமும்‌ இக்‌ நாளிற்‌ காணப்படுவது போல்‌: 
இந்து சமயமாக விரிந்து விளங்குவ தாயிற்று. இவ்வாறு இந்து। 
சமயமானது தமிழ்‌ காட்டில்‌ மீண்டும்‌ தலையெடுக்கத்‌ தொடங்கி! 
யதும்‌ மதக்‌ கடுப்பு முற்றி, ஒரு சமயத்தார்‌ மற்றொரு சமயத்‌: 
தாரைத்‌ துன்புறுத்துவது என்ற நிலைஏற்பட்டு விட்டது, அப்‌: 
பொழுது ஆண்டு வந்த மன்னர்களுடைய ஆதரவு தகு தமக்கே. 
கிடைத்துவிட வேண்டுமென்று பார்ப்பனரும்‌, சமணரும்‌, பென த. 
தரும்‌. ஒருவரோடு ஒருவர்‌ மல்லுக்குகின்றனர்‌. சமயவாதிகள்‌ - 
தத்தம்‌ இடங்களிற்‌ கொடிகளைக்‌ கட்டிக்கொண்டு பிறரை வலிந்து 
வாதுச்‌ இழுத்தனர்‌. தமிழ்நாடு எங்கணும்‌ சமய வாதங்கள்‌ நட்ஸ்‌ 
யது வழக்கமாகிவிட்ட்து. 


(கி. பி. 1070. மட்டும்‌) 


௪ 


ம்ராச்சியம்‌ 


த 


சோழ சா 


alaipanthur 
239 Mayerudincam 
E 


(MA-NACAVARAN) Kedah: 


JAPAPALA 


OM 
THALAITHNG KOLAY 


NAM 


NICOBARS B, 


மாபப்பாளம்‌ 


, Calembang), 
பங்கம்‌, வளைபந்தார்‌, 


விஜயம்‌ (ஒPalemban 
Nicobars). 


» 
ய] 
இலங்கா சோகம்‌, மேவிலி 


ஊர்கள்‌ கடாரம்‌ (Kedah), 
இலாமுரிதேசம்‌, மாகக்கவாரம்‌ ( 


, மலையூர்‌, மா.பிருடிங்கம்‌, 


காலம்‌, மாதமர்‌ லிந்கம்‌, 


போரில்‌ ஜெ.பித்த 


த: 
அ 


(Lower Burma), பண்ணை 
கலேத்தங்‌ 


ம்லையாவில்‌ சோழர்‌ படை, 


( 68 ) 


பத்திநெறிப்‌ பெரியார்கள்‌: _— 

இவ்வாறு மக்களுக்கு இந்து சமயக்‌ இன்மீது புதிதாக உண்‌ 
டான ஆர்வத்தின்‌ விளைவாக பக்திமரர்ககம்‌ என்ற பத்தி நெறி 
யானது கோன்றுவ தாயிற்று. . இம்‌! நெறியைக்‌ கடைப்பிடித்த 


பத்தர்கள்‌ எல்லா வகுப்புகளிலிருந் தும்‌ தோன்றினர்‌. அவர்கள்‌ 


வெறும்‌ தத்துவஉண்மைகளைப்‌ பன்னிப்‌ பன்னிப்‌ பிதற்றுகலை 
விட்டு ஐம்பொறி ஒடுக்கி ஆன்ம உணர்சி பெற்று அன்பின்‌ 
வழி கிற்றலையே வேண்டினர்‌, இவ்விதம்‌ அன்பு செலுத்துவ 
அற்கு ஈறிலாப்‌ ப கங்கள்‌ யாவையங கடந்த இன்பமயமான இறை 
வனை வழிபடுதல்‌ வேண்டும்‌. இர்கிலையை அடைவதற்கு உய 
ர்ந்த பிறப்பும்‌ மேலான அறிவும்‌ வேண்டியதில்லை. மனம்‌ மட்‌ 
மெ தூய்மையும்‌ ஒருமையும்‌ அடைதல்‌ வேண்டும்‌. அதைக்‌ கல்‌ 
லாத ஒரு புலையனும்‌ எளிதில்‌ அடையலாம்‌ என்ற இத்தகைய 
கொள்கையைக்‌ கொண்ட பதீதிப்பெரியார்கள்‌ சைவததிலுமவை 
ணவத்திலும்‌ தோன்றினார்கள்‌. அவர்களுடைய அடிப்படை 
யான கருத்துகள்‌ ஒன்றாகவே இருப்பினும, அவர்கள்‌ ௪மணர்க 
ளோடும்‌ பெளத்தர்களோடும்‌ போட்டியிட்டதுபோல்‌, தங்களுக 
குள்ளும்‌ வாதுகள்‌ நிகழ்த்தினர்‌. ஆயினும்‌ அவர்கள்‌ பத்திச்‌ 
சுவை நனி சொட்டச்சொட்ட உயிரை உருக்கும்‌ அழகிய குமிழ்ப்‌ 
பாமாலைகளைப்‌ பாடியருளினார்‌. : 


சிவனடிக்கன்பு பூண்ட நாயன்மார்களில்‌ மிகவும்‌ 'முக்கியமா 
னவர்கள்‌ இருநாவுக்கரசர்‌, சுந்தரமூர்ததி, இருஞானசம்பக்கர்‌, 
மாணிக்கவாசகர்‌ என்னும்‌ நால்வர்‌. அவர்கள்‌ பாடிய இருப்‌ 
பாடல்கள்‌ தேவாரமும்‌ திருவாசகமும்‌ ஆகும்‌. அவற்றை எட்‌ 
டுத்‌ இருமுறைகளாக வகுக்திருக்கன்றனர்‌. முதல்‌ மூன்று இரு 
முறைகள்‌ திருஞான சம்பந்தர்‌ பாடியவை. நான்கு முதல்‌ ஆஅ 
வரை அப்பர்‌ அடிகளின்‌ அருமைப்‌ பாடல்கள்‌; சுந்தரர்‌ பாடி 
யவை ஏழாக்‌ திருமுறையில்‌ அடங்கியுள்ளன... மாணிக்க வாசகர்‌ 
பாடிய இருவாசகம்‌ எட்டாம்‌ இருமுறை. ்‌ 


வைணவப்‌ பத்தர்களாயெ ஆழ்வார்கள்‌ பதினொருவர்‌. அவ 
ர்கள்‌ : பேயாழ்வார்‌, பூதத்தாழ்வார்‌, பொய்கையாழ்வார்‌, இரு 
மழிசையாழ்வார்‌, நம்மாழ்வார்‌, குலசேகராழ்வார்‌, பெரியாழ்‌ 
வார்‌, ஆண்டாள்‌, கொண்டரடிப்பொடியாழ்வார்‌, இருப்பாணாழ்‌ 
வார்‌, இருமங்கையாழ்வார்‌. இவவாழ்வார்கள்‌ பாடிய பாடல்களை 
எல்லாம்‌ நாதமூணி என்னும்‌ பெரியார்‌. இ; பி. 990 ல்‌ காலாயிரப்‌ 
பிரபந்தம்‌ என்னும்‌ பெயரால்‌ தொகுத்துள்ளார்‌. 


சமண பெளத்த ஆசிரியர்கள்‌ :-- 

பததிகெறி அடியார்களுக்குள்ளே மிகவும்‌ முந்‌தியவராகிய 
அப்பர்‌ என்னும்‌ இருகாவுக்கரசர்‌, காஞ்சி மன்னனான முதலாம்‌ 
மகேக்இரவர்மனைச்‌, சமண த்திலிருந்து சைவத்திற்கு மாற்றினார்‌. 
திருஞான சம்பந்தர்கூட கூன்பாண்டியனைச்‌ சமணக்தலிருந்து 
சிவகெறிக்குத்‌ இருப்பியகாகச்‌ சொல்லப்படுகிறது. அது பேர்ல்‌ 


( 64 ) 


பெரியாழ்வாரும்‌ பாண்டியன்‌ அரசனான சீமாற வ்ல்லபனை சமண 
மகுத்திலிருந்து வைணவனாக்கிய தாகச்‌ குறிக்கப்பட்டுள்ள து. இம்‌ 
மாற்றங்களிலிருந்‌து, திராவிட்‌ நாட்டில்‌ சில சிறந்த அமிவாளி 
களான நூல்வல்லார்‌ சமண சமயத்தையும்‌ பெள தத சமயத்தை 
யும்‌ பின்பற்றினார்கள்‌ என்பது தெரியவரும. அக்‌ காலத்தில்‌ 
அவவாசிரியர்கள்‌ மிழ்‌ இலக்கிய வளர்ச்சிக்கு எவவாறு உதவி 
யுள்ளார்கள என்பதைக்‌ கவனிப்போம்‌. தங்களுடைய பார்ப்ப 
னக கொள்கைகளைப்‌ போதிப்பதற்கும்‌ பரப்புவதற்கும்‌ ஆரி 
யர்கள்‌ தான்‌ முதலில்‌ செய்யுளிற்‌ காவிய நடையைக்‌ கையாண்‌ 
ட்னா. இராமாயணம்‌, மகாபாரதம்‌ போன்ற. வடமொழி நூல்‌ 
களிலிருந்து இதை காம்‌ அறியலாம்‌. தமிழ்‌ நாட்டில்‌ சமணாக 
ளும்‌ பெள த தர்களும்‌ தங்களுடைய சமயக்‌ கொள்கைகளைப்‌ புகுத 
அவதற்கு இம தக்‌ கர்ப்பிய நடையைப்‌ பெரிதும்‌ பயன்‌ படுத்தி 
னர்‌. இதற்கு மணிமேகலை ஒரு சிறக்க எடுத்துக்‌ காட்டாகு . 
சங்ககாலத்துற்குப்‌ பிர்‌ இினகாலப்‌ பகுதியாகிய க. பி, 600 முதல்‌ 
900 வரை சமண பெளத்தப்‌ புலவர்கள்‌ இக காப்பிய நடையை 
யே கைக்கொண்டு வளையாபதி, வகரிம்தாமணி,. குண்டலகேசி 
என்ற மூன்று பெருங்‌ காப்பியஙகளை எழுஇயுள்ளார்கள்‌. 


அதே காலத்தில்‌ சிறு காப்பியங்களும்‌ ஐந்து தோன்றின, . 


அவையாவன 4 சூளாமணி, நீலகேசி, யசோதர காவியம, 
உதய குமாரன்‌ காவியம்‌, நாககுமார காவியம்‌. 


( 65 ) 


இரண்டாம்‌ பாகம்‌. 


அத்தியாயம்‌—!1 


சோழர்‌ போரரசாட்சி:-- 
களப்பிரரும்‌ அன்னவரையடு தது வந்த பல்லவரும்‌ சவினு 
டைக்‌ காவிரி வளகாட்டைக்‌ கைக்கொண்டிருக்கு பல நூற்றாண்டு 
களாய்‌, கரிகாலன்‌ வழிவந்த சோழகுலக தகர்‌ இருந்த இடம்‌ தெரி 
யாது மறைந்தே வாமவேண்டியிருக்தது. சோழகுலதீது இள 
வரசர்களன்‌ பாண்டியர்‌ குலத்திலும்‌ சேரர்‌. கூலது இல னு ம்‌ 
உறவாடிப்‌ பெண்‌ எடுத்தும்‌ கொடுத்தும்‌,. அங்கள்‌ 
பெருமையை மறந்துவிடா து மணங்கொண் டொழுகினா: அவர்‌ 
களிற, பலா கஞ்சைமாவட்ட த்‌ இல்‌ சிற்றரசாகளாயும்‌, கிறு தலை 
வர்களாயும்‌ இருந்தனர்‌. அம்தப்‌ பகுதி நிலதீதில்‌ பல்லவரும்‌ 
பாண்டியரும்‌ முரணிப்‌ போராடுவது வழக்க மாகையால்‌, அது 
ஒருவர்‌ கட்டுப்பாட்டுக்கும்‌ அடங்கா த எல்லை நிலமாகக கைமா 
இச கொண்டேயிருந்தது. அ.தி தகைய இட த்திலுங்கூட, சோழர்‌ 
குலச்‌ சிற்றரசர்களுக்கு முழுத்‌ தனி உரிமை அடைய முடிய 
வில்லை. உண்மையில்‌ அம்த எல்லைப்புற காட்டை ஆண்டு வந்த 
வர்கள்‌ முத்தரையர்‌ என்னும்‌ சிற்றரசர்கள்‌. அவர்கள்‌ யார்‌ கை 
ஓங்குகிறது என்று அரசியல்‌ நிலையைக்‌ கவனித்து, ஒருகால்‌ 
பாண்டியர்களுக்கும்‌, மற்றொருகால்‌ பல்லவறாக்குமாக, வழிமொ 
மிக்து வந்தனர்‌. ஒரு சிறு சண்டையைக்‌ ளெப்பி, முத்தரைய 
ரைச்சேர்ந் த ஒரு சிற்றரசன்‌ கையிலிருந்து தான்‌ விஜயாலயன்‌ 
தஞ்சையைச்‌ கைப்பற்றினான்‌. இவ்வாறு முக்கரையர்கள்‌ தோல்‌ 
வியுற்றுப்‌ புறங்கொடுத்ததும்‌ தஞ்சையிலிருந்து தெற்கே புதுக்‌ 
கோட்டைவரை முன்னிருந்த சோழ நாட்டின்‌ . பாதியளவு நிலப்‌ 
பரப்பிற்கு விஜயாலயன்‌ அரசனாகி விட்டான்‌. 


முதலாம்‌ -ஆதித்தன்‌ :-- 
விஜயாலயனின்‌ மகனான இராஜகேசரி வர்மன்‌ என்னும்‌ முக 
லாம்‌ ஆதித்தன்‌ க. பி. 660 ல்‌ தஞ்சைக்கு அரசனானான்‌. அதே 


, வேளையில்‌ அபராஜி.கனும்‌ காஞ்சியில்‌ முடிகரிததுக கொண் 
டான. இருப்புறம்பயத் தில்‌, பாண்டியன்‌ வரகுணவா மன்‌ பல்ல 
- வர்களோடு போர்‌ செய்து. எவ்வாறு கெட்டான்‌ எனபதை காம்‌ 


முன்னரே பார்த்தோம்‌. அந்தப்‌ போர்‌ நடந்தகாலகத்தில்‌ சோ 
ழர்கள்‌ தங்கள்‌ முழு, உரிமையையும்‌ அடைக்க காக இல்லை. 
பல்லவர்களுக்குக்‌ கீழ்ப்படியும்‌ சிற்றரசர்‌ நிலையிலேயே இருக்த 
னர்‌. தஇிருப்புறம்பயப்‌ போரில்‌ சோழர்கள்‌ யாருடைய பக்கத்‌ 
தைச்‌ சார்க்‌ இருக்‌ தனர்‌ என்பது குறித்து சரித்திர ஆசிசியர்க 
ளுக்குள்‌ வேறுபாடு உண்டு. எனினும்‌, அகுற்குப்பின்‌ சில ஆண்‌ 
களுக்குள்‌ ஆதிததன்‌ அபராஜிதனை வென்று பல்லவர்‌ பலத்‌ 
க்கை அறவே ஈகி விடவும்‌, கொண்டை மண்டலம்‌. முழுதும்‌ 


( 66 ) 


பழையபடி சோழர்‌ ஆட்சியின்‌ ழ்‌ வந்து சேர்ந்தது. தொண்டை 
மண்டலம்‌ மீட்கப்‌ பெற்றதும்‌, கரிகாலன்‌ காலத்துச்‌ சோழர்‌ 
ஆட்சி உயிர்பெற்று விட்டது என்னலாம்‌. இ. பி. 900-ல்‌ பாண்‌ 
டிய நாட்டுக்கு அரசனாக வந்த இரண்டாம்‌ இராஜ சிம்மன்‌ சோ 
மார்களுக்கு வெளிப்படையான பகைவன்‌ விரைந்து, சோழர்கள்‌ 
இவ்வாறு உயர்நிலையை அடைக்கது அவனுக்குப்‌ பிடிக்கவில்லை... 
சோழர்கள்‌ எந்த நேரத்திலும்‌ பாண்டியகநாட்டைப்‌ ப்டையெடுப்‌ 
பார்கள்‌ என்பது திட்டமாய்த தெரிந்து. விட்டது. அவவிதம்‌ 
கேர்வதற்குள்‌ சோழர்களை மட்டக்‌ தட்டவேண்டும்‌ என்று இராஜ. 
சிம்மன்‌ ஆகஃதிரப்பட்டான- அவ்வாறே இரண்டு நாடுகளுக்கும்‌. 
போர்‌ ஏற்பட்டு, ஆதிககனின . கடைசி நாள்வரை அப்படியும்‌. 
இப்படியுமாய்‌ இழுத்துக்கொண்டே வந்தது. 


முதலாம்‌. பராந்தகன்‌ னை 


இளமை முதற்கொண்டே சிறந்த போர்‌ ததலைவனாய்‌ விளங்‌ 
இய பராந்தகன்‌ கிபி. 9097-ல்‌, தன்‌ தந்தை ஆதிக்‌ தனுககுப்பின்‌ 
அரசனானான்‌. அவன்‌ தன்‌ தந்த பர்ண்டி காட்டில்‌ நடத்திய 
போர்களில்‌ மிகவும்‌ முனைந்து சண்டை செய்‌, தவன்‌ ஆகையால்‌, 
““மதுரைகொண்ட'' என்ற பட்டப்பெயர்‌ அவனுக்கு அப்பொழு 
தே உண்டு. கான்‌ அரசனான பின்னர்‌, மூனனிலும்‌ மிகுந்த ஊக: 
கத்துட்ன பாண்டியனோடு போர்புரிக்கான்‌. இராஜசிம்மனால்‌ 
சோழர்‌ படையை எதிர்‌ ததுநிற்க முடியவில்லை. காசியப்பன்‌ என்‌ 
னும்‌ இலங்கை அரசனை உ தவியளிக்குமாறு வேண்டினான்‌. 
பாண்டிநாடே இலங்கைக்கு முதல்‌ அரண்‌ என்பதை உணர்ந்து 
இலங்கை மன்னன்‌, யானை குதிரைகள்‌ கொண்ட ஒரு பெரிய: 
படையை உடனே அனுப்பினான்‌. கி. பி. 0980-ல்‌ ஒரு போர்‌ கடம்‌: 
தது. இராஜசிம்மனும்‌ மனத்தைத்‌ களரவிடாது, சிங்களர்களு 
டைய உதவியைக்கொண்டு போரில்‌ முனைந்து நின்றான்‌. ஆனால்‌, 
இருவர்‌ படைகளும்‌ சேர்ந்தும்கூட்‌, அவர்களால்‌ சோழர்‌ படை 


யைத்‌ தடுக்கமுடியவில்லை. பி. 9283-ல்‌ வெள்ளூர்‌ என்னும்‌ 


இடத்தில்‌ மற்றொரு போர்‌ நடந்தது. இலங்கை மன்னன்‌ அனுப்‌ 
பிய வலிய படையையும்‌ பாண்டியர்‌ படையையும்‌ பராந்தகன்‌ 


தோற்கடித்து, அவர்களுடைய யானைப்‌ படையையும்‌ மதுரை 
நகரையும்‌ கைப்பற்றினான்‌ என்று கல்வெட்டுகள்‌ கூறுகின்றன. 


குன்‌ பக்கத்துப்‌ படைகள்‌ சதறியோடவும்‌, இராஜசிம்மன தனது: 


பொன்‌ முடியையும்‌ மற்றுமுள்ள அரச சின்னங்களையும்‌ எடுத்துக்‌. 
கொண்டு இலங்கைக்கு த தப்பி ஓடினான்‌. ஆனால்‌ தன்‌ படைகள்‌ 


முறியுண்ட செய்தி கன்‌ செவிப்படுமுன்னரே காசியப்பன்‌ இறந்து: 


விட்டான்‌. அவனையடு தது வந்த அப்புலன்‌ என்னும்‌ அரசன்‌. 
உள்‌ காட்டுக்‌ குழப்பங்களால்‌ இராஜ௫ிம்மனுக்கு எந்த உதவியும்‌ 
செய்யக்கூடவில்லை. அப்புலனிடமிருக்‌ து ஒருவித உதவியும்‌ 
அடையமுடியாது என்பதைத்‌ கரிந்த பாண்டியன்‌ தன்‌ பொன்‌ 
முடியையும்‌ மற்றும்‌ அணிகலன்களையும்‌ சிங்கள அரசன்‌ பொறுப்‌ 
பில்‌ வைத்துவிட்டுத்‌ கன்‌ அன்னை பிறந்த இடமாகிய சேரகாட்‌. 
டிற்கு ஓடினான. அங்கும்‌ போய்‌ யாதும்‌ செய்வ தற்கில்லாமல்‌, 
. இராஜசிம்மன்‌ தன்‌ விதியை கொந்துகொண்டே வாழ்நாளைக்‌. 


( 67 ) 


கழிக்கவேண்டிய தாயிற்று. பாண்டிநாட்டின்‌ பேரரசனாய்‌, மது 
ரையில்‌ முடி சூடிக்கொள்ள விரும்பிய பராந்தகன்‌, இலங்கையில்‌ 
வைககப்பட்டிருக்கும்‌. பாண்டியன்‌ பொன முடியையும்‌ மறறும்‌. 
அணிகலச சின்னங்களையும்‌. பெறுவதற்காக நமய்‌தீதுடன்‌ எவ்வள: 
வோ முயன்று பார்த்தான்‌. ஆனால்‌ தப்புலன ஒரேயடியாய 
மறுத்துவிட்டான்‌. 'அதன்மேற்கொண்டு பராந்தகன்‌ இலங்கை. 
யின்மீது போர்‌ கொடுத்து, கி. பி. 9459-ல்‌ மூன்றாம்‌ உகயனுடைய 
ஆட்சியில்‌, அச்‌ வைப்‌ படையெடுத்தான்‌. சோழனை எ இரக்கும்‌ 
ஆலஃறலறற சிங்கள அரசன்‌, கனக்கு மேன்‌ னுள்ளோர்கள்‌ செம்‌ 
குதுபோலவே, தானும்‌ அனுசாதபுர தைக கைவிட்டுத தெற்கு, 
கோக்க ஓடிவிட்டான்‌. ஆனால்‌, பாண்டியனுடைய அணிகலன்‌ 
களையும்‌ முடியையும்‌ விட்விடக்கூடா து , என்ற -உறுதியோடு, 
ஓடும்பொழு தும்‌ அவற்றைக்‌ கூடவே எடுத்துச்‌ சென்‌ நிருக்‌ தான. 

ஆதலால்‌ அனுரா கபுர சதைப்‌ பிடி..தீதும்‌, பராக்ககனின்‌ எண்‌: 


“ணம்‌ நிறைவேறவில்லை. அதற்குள்‌, தக்கிண த்தில்‌ சோழாபடை 


கள்‌ தகோல்வியுற்றுப்‌. பெருங்கேடு நோரந்த செய்தியும்‌ கிட்டியது. 
ஆ.கலால்‌ பராந்தகன்‌ இலங்கையைப்‌ பிடிக்கும்‌ எண்ணத்ைக்‌ 
கைவிட்டு, சோழநாட்டுக்கு விரையலுற்றான்‌. 


இ, மி, மூன்றாம்‌ நூற்றாண்டில்‌ ஆக்திரப்‌ பேரரசு அழிக்‌தபின்‌ 
னர்‌.த்‌ தோன்‌ றிய சாளுக்யெர்களும்‌ மராட்டியாகளும்‌ போன்று, 
இராஷ்டிரகூடர்‌ என்னும்‌ ஒரு புதிய குலத்தாரும்‌ அப்பொழுது 
வலுவடைந்து வரலாயினர்‌. அவர்கள்‌ இடைவிடாது போராடி, 
சாளுக்கியர்களுடைய பல தகை ஒடுக்கியவர்கள்‌. அப்பொழுது 
இரட்ட மன்னனாய்‌ இருந்த கன்னர தேவன்‌ (மூன்றாம்‌ கிருஷ்ணன்‌). 
சோழர்களின்‌ வளர்ச்சியை : மிஞ்சவிடலாகா து என்ற எண்ணம்‌ 
கொண்டு, பராம்‌ தகன்‌ இலங்கைக்குச்‌ சென்‌ நிருக்ககாலம்பார்‌ தது: 
சோழ நாட்டைத்‌ கன்‌ முழு வலியுடன்‌ தாக்கினான்‌. அப்பொழு தூ 
சோழர்களும்‌ வடக்கே, தக்ணெத்தில்‌ தங்கள்‌ பேரரசை விரிவு 
படுத்‌ கவேண்டும்‌ என்று மூயன்றுகொண்டுதான்‌ இருக்‌ கார்கள்‌. 
இருவர்‌ படைகளும்‌ குக்கோலம்‌ என்னும்‌ இடத்தில்‌ எதி த்தன. 
அங்கு நடந்த போரில்‌ இரு இற க்தார்களும்‌ வெற்றிகொண்ட, தா 
கச்‌ சொல்லிக்கொள்கிறார்கள்‌. ஆனால்‌, சோழர்‌ படைக்குத தலை: 


மை தாங்கி நின்ற பட்டத்துக்குரிய இளவரசனான இராஜாதி 


தன்‌ போரில்‌ அம்புபட்டுச லெநாளில்‌. இறந்துவிட்டான்‌. அடை தல்‌: 
கேட்ட இரட்டர்கள்‌ முன்னிலும்‌ மிகுந்த ஊக்கத்துடன்‌ போர்‌ 
தொடுத்து, சோழ நாட்டினுட்‌ புகுந்து, தலைநகராகிய தஞ்சை 
வரையில்‌ வந்துவிட்டனர்‌. “இவ்வாறு, பராந்தகன்‌ தண்‌ கலை: 
மகனை இழம்‌ ததுமல்லாமல்‌, தன்‌ பேரரசும்‌ போய்‌, தனது நாட்டி 
லும்‌'ஒரு பகுதியை இழக்க நேர்ந்தது. இவவிதம்‌ சோழனுக்கு. 
நேர்ந்த தோல்வியை ஒருநல்வாய்ப்பாகக்‌ கொண்டு, பாண்டியரும்‌: 
சோழது தலைமையை மதியாது கள்ளிவிட்டனர்‌. சோழனுக்கு 
அஞ்சி ஒளிக்‌ த சிங்கள மன்னனும்‌ அனுராதபுரத்திற்கு வந்து: 
விட்டான்‌. “மதுரையும்‌ ஈழமும்‌ கொண்ட, என்ற.விருதுப்‌ பெயா்‌ 
பராம்‌. தகனுக்கு ஏற்பட்டிருந்தும்‌, அவன்‌ சாகும்பொழுது. அத 
வெறும்‌ இடம்பப்‌ பெயராகவே பொலி விழந்து தோன்றியது. 


( 6) 
கண்டராதீத்தன்‌, அரிஞ்சயன்‌, இரண்டாம்‌ பராந்தகன்‌, 
உத்தம சோழன்‌ (கீ. பி. 947-959) 5 னு 
இரட்டர்களால்‌ கோல்வியுற்ற பிறகு கி. பி, 965 வரை, சோ 

மூர்களின்‌ நிலைமை வீழ்சசியுற்றேயிருக்கது. எஞ்சியிருந்த பராக்‌ 
அகனின்‌ இரு மக்களான கண்டரா தித்தனும்‌ அரிஞ்சயனும்‌ ஒன்‌ 
றுூகச சோழ காட்டை ஆண்டுவந்தனர்‌ என்றே சொல்லலாம்‌. 
அவர்களுக்குப்‌ பிறகு அரிஞ்சயனின . மகனான இரண்டாம்‌ பராந்‌ 
தகன அரசனானான்‌; இழக்கப்பட்ட நாடுகளை மீண்டும்‌ கைப்பற்ற 
வேண்டி, அவன்‌ பாண்டி நாட்டையும்‌ இலங்கையையும்‌ படையெ 
டுககான.: ஆனால்‌ அது முன்பின்‌ எண்ணாது பகுற்றமாய்‌ நடத்‌ 
இய செயலேயாகும்‌. இலங்கையில்‌ அவன நடத்திய போரில்‌ 
நான்காம்‌ மகிந்தன்‌ என்னும்‌ சிங்கள அரசனால்‌ வெல்லப்பட்டான்‌. 
பாண்டி நாட்டில்‌ அதைவிடப்‌ பெருங்கேடு நேர்க்தது. அப்பொ 
முது ஆட்சிபுரிக்‌ த வீரபாண்டியன்‌ என்னும்‌ போர்‌ மன்னன்‌ சோ 
மூர்கள்‌ முன்னா இழைததுள்ள பழிகளுககெல்லாம்‌ இப்பொழுது 
வஞ்சம்‌ இர்க்கவேண்டும்‌ என்று துடி கதுககொண்டிருந்தான்‌. 
சேவூர்‌ என்னும்‌ இடத்தில்‌ சோழர்‌ படையைக்‌ தாக்கிப்‌ புறங்‌ 
கண்டு, சோழ மன்னனையும்‌ கொன்ற காகச்‌ சொல்லப்படுகிறது. 
. அவ்வாறு கொல்லப்பட்டவன்‌ இரண்டாம்‌ பராக்‌ சகனேயாவாண்‌ 
என்று இப்பொழுது. கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற து. பிறகு உத 
ப கம சோழன்‌ ௫. பி. 965 வரை அரசாண்டு வந்தான்‌. அவனைப்‌ 
பற்றி அதிகம்‌ ஒன்றும்‌ தெரிவ தற்கில்லை. ., அவனும்‌ அவன்‌ தா 


யார்‌ செம்பியன்‌ மாததேவியாரும்‌ சிறந்த சிவனடியார்கள்‌ என்றும்‌, 


பல கோயில்களைக்‌ கட்டியும்‌, புதுப்பித்தும்‌ வழிபாடு நடத்தினர்‌ 
என்றும்‌ அறியலாம்‌. 


முதலாம்‌ இராஜராஜன்‌ (கி. பி. 9085-1018): 


அருண்மொழிவர்மன்‌ என்ற இராஜராஜன்‌ என்னும்‌ நெடி 
யோன்‌ உத்தம சோழனுக்குப்பின்‌ பட்டத்திற்கு வந்தான்‌. , ஒர்‌ 
அரசனுக்குரிய இலக்கணங்கள்‌ எல்லாம்‌ அவனிடம்‌ நன்கு பொ 
ருக்‌ இயிருக்‌ தன. அவனுடைய ஆட்சியில்‌ சோழர்கள்‌ பழையபடி 
யம்‌ வீறுகொண்டெழுக்‌ தனர்‌. சோழா வளர்ச்சியைக்‌ குன்றும்‌ 
படி வைக்க இரட்டர்களை மேலைச்‌ சாளுக்கியர்கள்‌ அதற்குள்‌ 
வென்று அட்ககிவிட்டனர்‌. .. அ.கனால்‌. இராஜராஜன்‌. முதலில்‌ 
பாண்டி நாட்டுப்‌ பக்கம்‌ இரும்பினான்‌.' ஒரு தமிழ்ப்‌ பேரரசை 
கிலைகாட்டவேண்டுமானால்‌, முதலில்‌ மூன்று தமிழ்‌ நாடுகளையும்‌ 
ஒரு குடைக்£ழ்க்‌. கொண்டுவர வேண்டும்‌. அதைத்தான்‌ இராஜ 
ராஜன்‌ முதலில்‌ செய்து முடித்தான்‌. அவன்‌ அமரபுயங்கன என்‌ 
னும்‌ பாண்டியனை வென்று பாண்டி காட்டைச்‌ சோழ நாட்டின்‌ 


ஒரு பகுஇயாககி அதற்கு இராஜராஜ மண்டலம்‌ அல்லது இராஜ 


ராஜப்‌, பாண்டி. காடு என்று பெயா்‌ கொடுத்தான்‌. பிறகு சேர 
காட்டைக்‌ கடல்‌ வழியாகவும்‌ தரை வழியாகவும்‌ தாக்கினான்‌. விழி 
ஞம்‌, காந்தளோச்சாலை முதலிய சேரர்‌ அரண்கள்‌ ஒன றன பின்‌ 
ஒன்றாக விழுந்தன. சேர அரசனும்‌ சோழனின்‌ தலைமையை ஏற்‌ 
க்‌ கீழ்ப்படிக்தான. 


( 69 ) 


வட்‌ நாட்டிலும்‌ சோழர்களுக்கு வெற்றிமேல்‌ வெற்றி கிடைக: 
துக்கொண்டு வந்தது. கீழைச்‌ சாளுக்கிய நாடான வேங்கியைம்‌: 
பிடித்ததும்‌, இராஜராஜன்‌ கோ தாவரியைக்‌ கடந்து -கலிங்கத்‌' 
இன்‌ மேற்‌ சென்றான்‌. அசோகனாலும்‌ வெல்லுதற்‌ . கரி தாமிருக்த. 
கலிங்க நாடு இராஜராஜன்‌ காலடியில்‌ எளிதாக வீழ்த்தப்‌ பட்‌ 
டது. கன்‌ முனனோர்களைப்போல்‌ விட்டுவிடாமல்‌, இராஜராஜன்‌ 
தான்‌ வென்றுகொண்ட காடுகளில்‌ நிலையாகத்‌ தன்‌ ஆட்சி ௩ட 
த்து வரு தற்குரிய ஏற்பாடுகளைச்‌ செய்தான்‌. இவை யனை தகை 
யும்‌ தான பட்டததிற்குவக்க பதினேழாம்‌ ஆண்டாகிய ல. பி. 
1002-க்குன்‌ செய்து: முடி.த்துவிட்டான்‌. கலிங்க நாட்டைக்‌ கைக்‌ 
கொண்ட பின்னா, அவன்‌. தெற்கு கோக்க வந்து, இலங்கை 
மேற்‌ செல்லலுற்றான்‌. அக்க வேளையில்‌. சிங்கள மன்னனான ம்‌ 
தாம்‌ மடந்தனுக்கும்‌ அவன்‌ படை வீரர்களுக்கும்‌ இடையில்‌ 
மனக்‌ கசப்பு இருந்து வந்ததால்‌ சிங்களர்கள்‌ தங்களைக்‌ காத்துக்‌ 
கொள்வ தற்கு இயலாத நிலைமையில்‌ இருந்தார்கள்‌ என்று ஒஸ்‌ 
களச்‌ சரிக இர தூலாசிரியர்கள்‌ கூறுனெறனர்‌. அதனால்‌ இராஜ. 
ராஜனுக்கு படையெடுப்பது எளிதா யிருந்தது. முன்‌ இரண்‌ 
டாம்‌ பராந்தகனைசு சிங்கள்ர்கள்‌ வென்றது உண்மையானாலுங்‌ 
கூட, முதலாம்‌ பராந்தகன்‌ படையெடுக்க கால தீ இருந்தே இலங்‌ 
யின்‌ அரசியல்‌ நிலையான து சீர்கேட்டைந்து கொண்டே வந்தது. 
அதற்குமுன்‌ பல நூற்றாண்டுகளாக, சிங்களப்‌ படையான த 
கூலிக்குப்‌ பிடிக்க ஆட்களாகவே அமைந்திருக்கது. அவர்க 
ளும்‌, முக்கியமாய்‌, கமிழர்களாகவே இரும்தனா. ஆதலால்‌ இவ 
வாறு சிங்களர்களிட,த இல்‌ வேலைக்கமர்ம்த பஸ்டீவிரர்கள்‌ அடிக்‌ 
கடி இலங்கையின்‌ அரசியற்‌ காரிங்களை து ' தாங்களே கைக்கொ 
ண்டு ஈட்திதும்படியான நிலமை ஏற்பட்டு வந்தது, 


இவ்வித குறையோடு மட்டுமன்‌ நி, , சிங்களாகளுக்கு மற்று 
மொரு பெரிய. இடையூறு ஏற்பட்டது. இலங்கையின்‌ வட்பகு இ: 
யில்‌ நாளாவட்டத்தில்‌ தமிழர்களாய்ச்சென்று நிறைந்துவிட்டார்‌ 
கள்‌. அவவிதம்‌ சென்று தங்குதலுற்ற தமிழர்கள்‌, சிங்களர்க 
ளோடு கலந்து ஒன்றாகாமல்‌, குறுகிய கடலுக்கு மேற்கேயுள்ள 
அங்கள்‌ இனத்தவாகளோடு உறவுகொண்டாடிக்‌ கொண்டே வம்‌. 
தனர்‌. . இலங்கையின்‌ வடமுனைப்‌ பகுதியையும்‌, காயநாட்டில்‌' 
ஒரு. சிறு பரு தியையும்‌. சேர்‌த்து, தமிழ்மக்களை ௪ சேர்ந்த -நாகர்‌ 
கூட்டத்து மன்னர்கள்‌ ஆண்டு வந்தார்கள்‌. முதலாம்‌ பராாற்தகனு 
டைய படையெடுப்பிற்குப்‌ பின்னர்‌, அனுராதபுர தீதுக்கு வடக்‌ 
கேயுள்ள பகுதி சிங்களர்‌ கையினின்ணும்‌ நீங்கி விட்டது. ஒரு. 
சில வேளைகளில்‌ சிங்கள . மன்னனாய்‌ இருப்பவன்‌ வலியுள்ளவ: 
னாய்‌ இருந்தால்‌ அவன , ஆட்சி வடபகுதியிலும்‌ செல்லக கூடிய 


' தாயிருந்தது. தாய்‌ நாட்டிலிருந்து படையெடுப்புகள்‌ கோர்ட்‌ த. 


போகெல்லாம்‌, இலங்கைக்‌ தமிழர்கள்‌ தங்கள்‌ இன த.தவர்களு. 
க்கே உதவி செய்வது வழக்கம்‌. இதனால்‌ சிங்களர்களின்‌ எதிர்‌ 
ததுப்‌ போரிடுந்துறன்‌ நலிவுற்றே வந்தது. 


(70 ) 


இராஜராஜன கால த்‌,தவனா।ன ஜந்தாம்‌ மகிக்தனும்‌ அவ்‌ 


க்‌ ன்‌ ஆண்ட அவன கமையனான ஜஐந தாம சேனனும்‌, கங்‌ 
களுடைய கிழப்‌ பைகள்‌ செய்த கல்கததினால்‌ உயிர்‌ பிழைத்‌ 
.அறகஞ்சித்‌ தெற்கு கோக்கி ஓடினர்‌. சிங்கள அரசர்கள்‌ அவர்‌ 
களுக்குச்‌ சரியாகக்‌ கூலிகொடுக்க முடியாததாலும்‌, சோழர்களு 
டைய படையெடுப்பைத்‌ தடுக்க மனமில்லா த.தாலும்‌, அவவிதம்‌ 
அவர்கள்‌ கலகம்‌ செய்க தாகக்‌ கூறப்படுகிறது. ஜந்தாம்‌ சேனன்‌ 
.அமிழரகளுடைய செல்வாககு மிகுக் திருக்கு அனுராதபுரத்தி 
ருந்து ஆளமுடியாமையால்‌, அத கலைககரையும்‌ அதன வடபகுதி 
யையும்‌ தமிழர்கள்‌ கையில்‌ விட்டுவிட்டு ஓடிப்போய்‌, பொலன்ன 
ரூவா என்னும்‌ இட்து கலைககராககிக கொண்டான்‌. அவ 
னுக்குப்‌ பின்வந்த ஜந்தாம்‌ மகிந்‌ தன்‌ பழைய கலைககருக்கு தீ 
இரும்பிவந் து பார்‌ த்தான்‌. ஆனால்‌, தமிழ்ப்‌ படைகள்‌ கலகமிட்‌ 
டுக்‌ இளம்பவும்‌ தான்‌ ஒன்றும்‌ செய்ய முடியா த நிலையில்‌. தெற்கே 
யே தப்பிப்பிழை த்து ஓடினான்‌. இவவாணு கூலிக்கு அமா த்தப்‌ 
பட்ட தமிழ்ப்‌ படைகள்‌ அடிக்கடி. கலகம செய்ததாலும்‌, அதன்‌ 
விளைவாகச்‌ சிங்களர்களின்‌ அரசியல்‌ நில்குலைக்த தாலும்‌, இலங்‌ 
கையில்‌ சோழர்களின்‌ படைகளுக்கு .வழிதிறந்துவிட்டது போ 
விருந்தது. 

இ. பி, 7002-ல்‌ இராஜராஜன்‌ அததவைப்‌ படையெடுத்த: 
பொழுது அவனுக்கு எதிர்ப்பே இல்லை என்று சொல்லலாம்‌. 
அவன்‌ பொலன்னரூவா என்னும்‌ புதியகலைககரையும்‌ கைப்பற்றி 
இலங்கையில்‌ தன்‌ ஆட்சியை மிலைபெறச செய்துவிட்டு, அங்கி 
ருந்து மேற்கு கோக்கை கப்பலிற சென்று மூன்னீர்ப்பழக்‌ தீவு . 
பன்னீராயிரம்‌ என்று குறிக்கப்பட்ட மால்டைவஸ்‌ என்னும்‌ தீவு 
களையும்‌ இலக்கத்‌ தீவுகள்‌ எனனப்படுக்‌ இலககடைவஸ்‌ என்னும்‌ 
இவுகளையும்‌ வென்று கைக்கொண்டான; சிங்கள சரித்திர நூலா 
'இரியர்கள்‌, சோழர்கள்‌ . இலங்கையைக்‌ கைப்பற்றின செய்தியை, 
ஐந்தாம்‌ மகிந்தன்‌ பிடிப்ட்செ சோழ நாட்டிற்குச்‌ சென்ற இ, பி. 
1017 என்று சொல்வர்‌. , ஆனால்‌ அந்த நிகழ்ச்சிக்கு. நெடுநாள்‌ 
முன்னரே 1002.ல்‌ இராஜராஜன்‌ பொலன்னரூவாவைப்‌ பிடித்‌ 
துத்‌ தன ஆட்சியை நிறுவியுள்ளான்‌. , இலங்கையில்‌ சில ஊர்களி 
லிருந்து வரக்கூடிய வருமான தைத கான கட்டிய தஞ்சைப்‌ 
பெரிய கோயிலுக்கு இவன்‌ மானியம்‌ விட்ட செய்து கல்வெட்டுக 
ளிற்‌ காணப்படுன றது. | 

பல்லவர்கள்‌ காலத்இலிருந்ேேக தமிழ்‌ அரசர்கள்‌ கங்கள்‌ செல்‌! 
வத்தை எரஈளமாய்ச செலவிட்டு. அழுயை பெரிய “கற்கோயில்க 
ளும்‌ உயர்ந்த கோபுரங்களும்ககூடி, அவற்றில்‌ சிற்பமும்‌ ஓவியமும்‌ 


சிறந்து விளங்கும்படி கலைநுட்பம்‌ அமைக்க வேலைப்பாடுகளை: 


எழில்பெற த்‌ தீட்டி அமைததுள்ளார்கள்‌. அதனால்‌ தமிழ்‌ மக்கள்‌ 
உலகத்திலேயே கோயில்‌ கட்டுவதில்‌ மிகச்‌ சிறந்த மக்கள்‌ என்‌ 
னும்‌ புகழ்‌ பெற்றுள்ளனர்‌. இத்தகைய கோயில்களை த்‌ தென்‌ 
இந்தியாவில்‌, இராமேச்சுரம்‌, மதுரை, காஞ்சிபுரம்‌, இருவரங்கம்‌ 
போன்ற பல இடங்களில்‌ இனறும்‌ காணலாம்‌. அவை, பத்திச்‌ 
செல்வர்களாயத “தொடர்ந்துவந்த அரசாசளால்‌ மாற்றியும்‌, 


(7) 


யுஅப்பித்தும்‌, அமைக்கப்பட்டுள்ளன. பழங்கால த்துப்‌ பாண்டி 
யர்கள்‌ இலக்கிய த இலேயே விருப்பம்‌ செலு கதினார்கள்‌. பல்லவர்‌ 
கள்‌ கட்டிடங்கள்‌ அமைப்ப இலேயே கரு தைகள்‌ செலு க.இனார்கள்‌. 
ஆனால்‌, கஞ்சைச சோழ மன்னர்கள்‌ அவவிரண்டிலும்‌ ஈடுபட்ட 


 வாகள. இராஜராஜனால்‌ கட்டப்பட்ட பெரிய கோயில்‌ இப்பொ 


முது சிறிது பாழடைந்து தன்‌ பழைய ஒளியையும்‌ இழந்து கிற்‌ 
கின்ற நிலையிலும்கூட்‌, சிற்பச்‌ கலையின்‌ சிகரம்‌ எனப்‌ பொலி வெய்‌ 
தப்‌ புகழ்மணம்‌ கமழர்‌ நிற்கும்‌. அடுக்கடுக்காகக்‌ கற்களை இழைத்‌: 
துக்‌ கட்டப்பட்ட 216 அடி உயரமுள்ள அ௮.கன்‌ விமானம்‌ கண்‌ 
கொள்ளாக்‌ காட்சியாக விளங்குகிற து. அவவிமான கின்‌ உச்சி 
யில்‌ 80 டன்‌ நிறையுள்ள ஒரேகல்லிலே கும்பம்‌ இழைத்துக்‌ கவிக 
கப்பட்டுள்ளது. இயந்திரக்‌ கலைகள்‌ வளர்ந்தோங்கியுள்ள இக்‌ 
கால்‌ ததிலுங்கூட்‌ அ.ததகையகொரு கனமான கல்லை அவ்வளவு 
உயர த்இற்குக்‌ கொண்டு செல்வது ஓர்‌ அருமை வாய்ந்த செய 
லாகவே கருதப்படும்‌ என்றால்‌, அக்கால த்தில்‌ இது செய்யப்பட்‌ 
டது வியப்பினும்‌ வியப்பேயாகும்‌. இராஜராஜன்‌ காலத்திற்‌ 
செய்யப்பட்ட வெண்கலச்‌ சிலைகள்கூட்‌, இக்‌இயச்‌ சிலைகளுள்ளே 
மிகச சிறந்தனவாக மதிக்கப்படுகின்றன. தமிழர்கள்‌ முன்னாளில்‌ 
சிற்பக்‌ கலையிலும்‌ கட்டிட வேலையிலும்‌ சிறந்த அறிவாளிகளா 
யிரும்‌,த துமட்டுமல்லாமல்‌, ஓவியக்‌ கலையிலும்‌ உயர்ந்து விளங்கி 
னார்கள்‌. அவர்களுடைய ச த்திரத்‌ திறனின்‌ மேம்பாட்டைச்‌ கஞ்‌ 
சைக கோயிலினுள்ளேயே நாம்‌ கண்டு மகிழலாம்‌, இலங்கையை 
வென்றபிறகு இசாஜராஜன்‌ ௫. பி. 1008-ல்‌ இரக்கப்‌ பெரிய கோயி 
லைக்‌ கட்டத்தொடஙகி, 1007-ம்‌ ஆண்டுக்குள்ளாகவவே அகை 
முடித்துவிட்டான்‌ என நம்பலாம்‌. எனெனில்‌, அவன்‌ மேலைச்‌ 
அாளுகயொகளை முறியடித்து, அவவெற்றியைக கொண்டாடிய 
பொழுது இக்கோயிலுக்குக்‌ கணக்கற்ற நிதிக்தரளை க்‌ தானம்‌ 
செய்ததாகக்‌ கல்வெட்டுகெளிற்‌: கூறப்படுகிறது. தக்ணெத்திற்‌ 
பெரும்‌ பகு இயை ஆண்டுகொண்டிருந்த மேலைச்‌ சாளுக்கியர்மீது 
கொடுத்த போரானது அவனது ஆட்சியின்‌ 22-வது ஆண்டாகிய 
இ: பி, 1007-ல்‌ வெற்றிகரமாய்‌ முடிவெய்திய து. சாளுக்கியாக 


.ரடைய தோல்விக்குப்பின்னர்‌, தக்கணம்‌ அடங்கலும்‌ உள்ளிட்டு 


விக்‌திய மலையிலிருக்‌து இலங்கை முடிய ஒரு இராவிட மன்னனு ' 
டைய ஆட்சியின்‌ கீழே வந்தது, இராவணனுக்குப்பின்‌, இதுவே 
முதல்‌ முறை என்று சொல்லலாம்‌. இந்துக்‌ கோயில்களுக்கு த 
தனது செல்வதகை வாரி வழங்க கோடு அமையாது, இராஜ 
சாஜன நாகப்பட்டின தீதில்‌ ஒரு பெளத்த விகாரம்‌ கட்டி அகுற்கு 
நிறைய மானியங்களும்‌ ஏற்படுத்‌ தனான. அக்கால த்தில்‌ மலேயா 
கரட்டிலிருக்து.வந்து நாகப்பட்டின தீதில்‌ தங்யெ புத்தமதததினா ' 
கள்‌ வழிபாடு நடத்துவதற்காக ஒரு விகாரம்‌ கட்டி அமைக்க 
வேண்டுமென்று மலேயாவிலுள்ள கெடா எனனும்‌ இடத்தில்‌ 


ஆண்டுவந்த குளாமணிவர்மன்‌ என்னும்‌ மன்னனின்‌ வேண்டு 


கோளின்படி இராஜராஜன்‌ அதைக்‌ கட்டினான்‌. “இதிலிருந்து 


தமிழர்கள்‌ இந்தியாவிற்கு அப்பாலுள்ள கீழக்கரை நாடுகளோ 


டும்‌ தொடர்பு கொண்டிருக்‌ ௪ செய்தி புலனாகும்‌. மலாய்‌ நாட்டிற்‌ 


பல இடங்களிலும்‌ காணப்படும்‌ கல்லெட்டிலிருக்து தமிழ்‌ வணிகர்‌ 


( 72 ) 


கள்‌ ஏராளமாய்‌ அங்குக்‌ குடியிருந்‌ துவந்த தாகவும்‌ தெரிகிறது. 
சாளுக்கயர்ககா வென்‌ றபிறகு, இராஜராஜன்‌ தனது திறனுடைய 
மகனாகிய இராஜேந்திரன்‌ கையில்‌: அரசாட்சியை ஒப்புவித்து, 
்‌ தானிருக்கும்பொழுதே, இ. பி. 1012-ல்‌ முடிசூட்டு விழாவும்‌ 
ஈட்ததிவைத் கான. 


முதலாம்‌ இராஜேந்திரன்‌ (கி. பி. 1012-1042): 


இராஜேந்திரன்‌ மிகப்‌ புகழ்வாய்ந்த பெரும்‌ வீரன்‌. இராஜ: 
ராஜனின்‌ வெற்றிக்கும்‌ புகழுக்கும்‌ காரணமாயிருந்த போர்களிற்‌: 
பலவற்றையும்‌ அவனது சிறற்த மகனான இராஜேர்‌ திரனே இட 
டங்கள்‌ போட்டு எடுத்து நடத்தின, தாகக கருதப்படும்‌. தன து 
ஆட்சியின்‌ ஆறாவது ஆண்டான 1017-ல்‌ தென்‌ இலங்கையிலுள்ள. 
மலைகளிலும்‌ கழிகளிலும்‌ மறைந்‌ தகொண்டு சிறு சண்டைகளும்‌ 
உட்பூசல்களும்‌ விளை தீதுவக்‌ த சிங்களர்களை ஒழிப்பதற்காக, இரா 
ஜேக்இரன்‌ கட்லைக்‌ கடந்து இலங்கைககுச சென்றான்‌. அக்தப 
'போரில்‌ எல்லாவிதமான எ இாப்புக்களையும்‌ தொலைத்துக்‌ கடைசி 
்‌ யாக ஜந்தாம்‌ மகிந் தனைச்‌ சிறைப்படுத்தி, இலங்கைக்குப்‌ பெருங்‌' 
கேட்டையும்‌ தொல்லையையும்‌ விளைப்ப தற்குககாரணமாய இருந்த 
பாண்டியனது பொன்‌ முடியையும்‌ மற்றுமுளள அரச. சின்னப்‌ 
களையும்‌ கைப்பற்றினான்‌. பிறகு இராஜேந்திரன்‌ பொலன்னரூவா 
என்ற பெயரை ஜனகாதபுரம்‌ என்னு மாற்றி, இலங்கை த தீவினை ௪ 
சோழர்‌ பேரரசில்‌ ஒரு மண்டலமாகச செய்துவிட்டான்‌. 


சோழர்களுக்குக்‌ இழ்ப்பட்டிருக் தும்‌ அடிக்கடி இடையூறுகள்‌ 


செய்ய முயன்ற பாண்டிய மன்னனை த துர ததிவிட்டு, இராஜேக்‌ இ: 


ரன்‌ பாண்டி. காட்டையும்‌ சோழர்களின்‌ நேரான ஆளுகைக்கு உட்‌ 
படுத்தினான்‌. பாண்டி நாட்டில்‌ மேலும்‌ இடைஞ்சல்கள்‌ ஏற்படா 
இருக்க வேண்டி, தனது மகனுக்குச சோழ பாண்டியன்‌ என்னும்‌ 
பட்டம்‌ கொடுத்து அங்குக்‌ தனக்குப்‌ பதிலாக இருநது ஆளும்‌ 
படி செய்து அவன்‌ உறைவ தற்காக, பூமியும்‌. கெளியும்வி,க,த.இல்‌ 
பெரியதோர்‌ அரண்மனையை மதுரையில்‌ கட்டுவித்தான்‌. இச 


செய்இ கல்வெட்டுகளால்‌ அறியப்படும்‌. ஆனால்‌ அம்மாளிகை' 


இருந்த இடம்கூட்‌ இப்பொழுது கண்டுபிடிப்ப தற்கில்லை. 


இவ்வாறு தன தந்கையிட்மிரும்‌ து தாயகமாகப்‌ பெற்ற பேர 
சசை வலியு அும்படி ஒழுங்குபடுக்கியபின்னா, தனது ஆட்சியின்‌ 
பத்தாவது ஆண்டில்‌ (க. பி. 1021) மேலும்‌ போர்கள்செய்து மண்‌ 
கொள்ளக்‌ இளம்பினான்‌. கலிங்க த்‌ இிலிருக்‌ தபடியே ஓரிஸ்ஸாவை. 
வளை த்துப்பிடி தீதுப்‌ பின்னர்‌ கன்னோசி (ஐக்யெமாகாணம்‌) வரை 
யில்‌ தன்‌ ஆட்சியைச்‌ செலுத்‌ இவந்த வங்காள அரசனான பாலா 
என்பவனை த தோற்கடித்தான்‌. அதனால்‌ ஆரியாவர்‌ தீத த்தின்‌ 
'அப்பகு இவரையும்‌ சோழர்‌ ஆட்சியின்‌ ஒழ்வந்தது. அம்தச சம 


யத்தில்‌ ஆரியாவர்‌ ததமே மோசமான நிலையில்‌ இருந்துவந்தது. 


இ. பி. 1000-ல்‌ இரும்‌து 1020-க்குள்‌ அப்கானிஸ்தான த இன அரச 


னான மகம்மது என்பவன்‌ ஆரியாவர்‌ தீத கத்தின்‌ மேலைப்பகு இியைக்‌ 


குறைந்தது பதினேழு முறை படையெடுத்தான்‌; சுமார்‌ 1006-ல்‌ 


( 78) 


ஜீலம்‌ ஈதிக்கரை வரையில்‌ படையெடுத்து வற்‌.தான்‌; 1008-ல்‌ பஞ்‌ 
சாபை வென்றான்‌; 1018-ல்‌ மதுரா, கன்னோசி என்ற நகரங்களைப்‌ 
பாழ்படு க .இனான்‌. 


்‌ இதனால்‌, இந்தியாவை முஸ்லீம்கள்‌ தர்க்கலுற்ற அதே வே 
ல்தான்‌ சோழர்‌ படையும்‌ வட்‌ இந்தியாவிலுள்ள வங்காள த 
தையும்‌ மற்றும்‌ சில இடங்களையும்‌ படையெடுக்கலுற்றது 
எனபது தெெரியவரும்‌. சோழர்களின்‌ பேரரசு அழியும்‌ காலம்‌ 
வரையும்‌, முஸ்லீம்கள்‌ வங்காள க) த எட்டியும்‌ பாராது, பஞ்சாப்‌ 
சிந்து முதலிய மேலைப்‌ பகுதிகளோடு கின்று கொண்டனர்‌. சோ 
ழர்கள்‌ இந்துககளாய்‌ இருந்தாலுங்கூப, இந்து மதததினார்கள்‌ 
எல்லாரும்‌ ஒரே கூட்டம்‌ என்ற உணர்சி. அக்காலத்தில்‌ ஏற்பட 
வில்லை. ஆதலால்‌ வட நாட்டு இந்து அரசர்கள்‌ முஸ்லீம்‌ படைக 
ளோடு போர புரிக்ககால தீதில்‌ அவர்களுக்கு உதவியாக த்‌ தமிழ்‌ 
மக்கள்‌ செல்லவில்லை. அதற்கு. மாறாக, முஸ்லீம்கள்‌ 
எவவாறு பகைவராக இருந்தனரோ, அவ்வாறே தமிழர்‌ 
களும்‌ ஆரியரிடத தில்‌ பகைமை பாராட்டி வந்த 
னா. இராஜேக்இரனது ஆட்சியின்‌ பன்னிரண்டாவது ஆண்டில்‌ : 
(கி. பி. 1023) பொறிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டில்‌ அவன்‌ மதுரா 
மண்டல தகை வென்று கொண்டதாகக்‌ குறிக்கப்பட்டி ருக்கிறது. 
சிலர்‌ இது பாண்டிநாட்டைக்‌ கைக்கொண்ட செய்தியையே குறிப்‌ 
பதாகக கருதுவா. பாண்டி நாடு இராஜராஜன்‌ காலத்‌ திலேயே 
வெல்லப்பட்ட தும்‌, இராஜேம்‌ திரன்‌ கன அஆட்சியின்‌ பத்தாவது 
ஆண்டில்‌ பாண்டி மன்னனைத்‌ துரத்திவிட்டுக்‌ தன்‌ மகனை அங்‌ 
குப்‌ பிரதிநிதியாக இருத்தியதும்‌ நமக்குத்‌ தெரியும்‌. அதற்குப்‌ 
பினனர்‌ அங்குச்‌ சிறுசிறு குழப்பங்கள்‌ ஏற்பட்டு, அவை அடக்‌ 
கப்பட்டிருந்தாற்கூட, அதை ஒரு பெரிய வெற்றியாகக்‌ கொண்டு 
இத்தகைய கல்வெட்டில்‌. குறித்துவைக்க வேண்டியதஇல்லை. மே 
லும்‌, பாண்டி நாட்டை இராஜராஜப்‌ பாண்டி நாடு என்று வழங்‌ 
கினரேயன்மி, மதுரா மண்டலம்‌ என்று வழங்கின இல்லை, தன்‌ 
தந்தையிடம்‌ பெற்ற பேரரசில்‌, தன்‌ நிலையை நன்கு வலிபெறச்‌ ' 
செய்துகொண்டு, இராஜேம்‌தஇிரன்‌ தன்‌ ஆட்சியின்‌' பத்தாவது . 
ஆண்டில்‌ வட இந்தியாவின்‌ மேல்‌ படையெடுத்துச்‌ சென்றான்‌ 
என்பதும்‌ திட்டமாய்‌ விளங்குகிறது. ஆஅலால்‌ தனது ஆட்சி 
யின்‌ பன்னிரண்டாவது ஆண்டில்‌ வடக்கே ஏதாவது ஓரிடத்தில்‌ 
அவன்‌ போர்‌ நட்தீதிக்கொண்டிரும்‌ திருக்க வேண்டும்‌. இத்‌ 
தகைய காரணங்களை க்கொண்டு, உயர்ந்து கல்வியும்‌ சிறந்த அறி 
வும்‌ படைத்த ஹால்ஷ்‌ என்னும்‌ ஆசிரியர்‌, வட்‌ இந்தியாவில்‌ 
யமுனை ௩திக்கரையிலுள்ள மதுரா என்னும்‌ ஈகரைச்‌ சூழ்ந்துள்ள 
இடமே மதுரா மண்டலம்‌ என்று குறிக்கப்பட்டிருப்பதாக முடிவு 
செய்துள்ளார்‌. இராஜேந்திரன்‌ அக்கப்‌' பகுதியைப்‌ படையெ 
டுத்து வெல்வதற்குச்‌ சில ஆண்டுகளுக்கு முன்னரே முஸ்லீம்‌ 
படைகள்‌ அதைப்‌ பாழ்படுத இயிருந்கனர்‌. அதனால்‌ இராஜேம்‌ 
இரன்‌ அந்த நாட்டை வெல்வது எளிதாகவேயிருர்‌ இருக்க 
வேண்டும்‌, 


டாட) 


வ்ட இர்தியாலில்‌ வெற்றி குடித்‌ திரும்பியதும்‌, இராஜேர்தி 
ரன்‌ ஒரு புதிய தலைஈகரைச்‌ கட்டி, தான கங்கைக கரைவரையி 
லுள்ள நாடுகளைக்‌ கைக்கொண்ட தன்‌ நினைவுக்குறியாக, அதற்‌ 
குக்‌ கங்கைகொண்ட சோழபுரம்‌ என்று பெயர்‌ கொடுத்தான்‌. 
அம்கரானது இந்றாளில்‌ பாழ்பட்டு, அவன்‌ கட்டிய கோயில்‌ மட்‌ 
டும்‌ இப்பொழுது அங்கு நிற்கிறது. இப்பேரரசனாயெ சோழன்‌ 
தான தோற்கடித்த வடநாட்டு மனனாகளை த தன்‌ தலைகருக்குக்‌ 
கங்கையிலிருந்து கண்ணீர்‌ கொண்டுவரும்படி செய்து அதை ஒரு 
கிணற்றில்‌ கிரப்புவிசு தான்‌. அம்தக்‌ கிணற்றை இன்றும்‌ காண 
லாம்‌. சோழர்கள்‌ இவ்வாறு நிலமிசை தங்கள வீரம்‌ நிலவ 
வெல்லற்கரியராய்‌ விளங்யெதன றி, கடலின்‌ மிசையும்‌ கலங்கள்‌ 
செலுத்துக தமது வெற்றிப்‌ புலிக்கொடியை விரித்துயா த இனர்‌. 
இராஜேசகரன்‌ காலத்தில்‌ சோழர்கள்‌ வசமிருக்கதுபோல்‌, அவ 
வளவு பெரிய கடற்படை வேறு எந்த இந்திய மனனனுக்கும்‌ அப்‌ 
பொழுது இருந்ததில்லை, மங்களாபர த திலிருந்து வங்காளம்‌ 
வரையுமுள்ள கடற்கரைப்பகுதி கமிழர்களுக்குச சே்க்திருக்கது. 
மிகப்‌ பழங்கால த திருந்த இராவிட மக்கள்‌ நடுக்கடலிலும்‌ கா 
வாய்‌ ஒட்டி நடுங்கா ஈலமெய்‌ இனர்‌ என்பது நமக்குத்‌ தெரியும்‌. 
ஆதலால்‌ இந்தியாவின்‌ கடற்கரையளவில்‌ முக்காற்‌ பகு. இயை, 
தம்‌ கையிற்கொண்டு, வலிய கப்பற்‌ படைகளை அமைத்துக்‌ கடலி 
லும்‌ வலிபுடை த்து அயல்‌ நாடுகளெல்லாம்‌ அஞ்சும்படி தமிழர்‌ 


வாழ்ந்தது ஓர்‌ அதிசயமாகா அ. 


சேர்ழ நாட்டிற்கும்‌ கெடா நாட்டிற்கும்‌ எப்பொழுது எக்கார 
ணம்‌ பற்றிப்‌ போர்மூண்ட்து என்பது தெரியவில்லை. சூளாமணி 


வர்மனின்‌ மகனான மாறவிஜயோததுங்கன்‌ சோழர்களுக்கு. நண்ப . 
கே. இருக்துவக்‌ தான்‌. ஆனால்‌ இராஜேந்திரன்‌, மாற விஜ. 


யோத்துங்கனின்‌ மகனான சங்கராம விஓயோ த்துங்கனை வென்று, 
'கிழைப்‌ பர்மாவிலுள்ள மாப்பப்பாளம்‌ என்ற இடத்திலிருந்து 
கென்சுமாத்திராவில்‌ ஸ்ரீவிஜயம்‌ (பாலம்பாங்கு)வரையுள்ள நகரங்‌ 
களையும்‌ துறைமுகங்களையும்‌ பிடித்துத்‌ தன்‌ ஆட்சிக்குட்படுக்‌ இன 
தாகக்‌ கல்வெட்டுகளிலும்‌ சில நூல்களிலும்‌ எழுதப்பட்டிருக்க 
றது. மலேயா நாட்டைச்சேர்ந்த மானக்கவாரம்‌(நிக்கோபார்‌) போ 
ன்ற பல இவுகளும்‌ சோழர்‌ ஆட்சியினுள்ளாக்கப்பட்டன. ஸ்ரீவிஜ 
யம்‌ என்பது சுமாததிரா, சாவகம்‌, மற்றும்‌ பல தீவுகளும்‌ காடுக 
ரூம்‌ கொண்டு, இந்தியாவிற்கு அக்கரைப்‌ பகுதியிலே விளங்கிய 
ஒரு பேரரசு என்று சீனக்குறிப்புகளில்‌எழு கப்பட்டுள்ளது. அதன்‌ 
கலைககராகிய ஸ்ரீவிஜயத்ைச்‌ சோழர்கள்‌ பிடி சதுக்கொண்ட 
தால்‌ கிழக்கு இம்தியத தீவுகள்‌ முழுதும்‌ அவர்கள்‌ கைவசமாயின. 
வென்று கொள்ளப்பட்ட காடு, ஊர, இவற்றின்‌ பெயர்கள்‌ எல்‌ 
லாம்‌ தமிழ்ப்படுததப்பட்டிருப்பதால்‌, நாம்‌ அந்தப்‌. பெயர்கள்‌ 
எந்த இட்தகைக குறிக்கின்றன என்பதைத்‌ தெரிந்துகொள்ள 
முடியாவிடினும்‌, இந்தியாவிற்கு அக்கரையிலுள்ள முக்கியமான 
காடுகளையெல்லாம்‌ இராஜேக்‌இரன்‌ தமிழர்‌ ஆட்சிக்கு உட்படுத்தி 
னான எனபதில்‌ யாதோர்‌ ஐயமுமில்லை. 


(78 ) 

திராத ராஜன்‌, இராஜேந்திரன்‌, இவர்களுடைய ஆட்சிககா 
லத்தில்‌ வட்‌ இர்‌ தியரவிலிரும்து தமிழ்‌ நாட்டிற்குப்‌ பார்ப்பனர்கள்‌ 
ஏராளமாய்‌ வந்து சேர்ந்தனர்‌. எந்தெந்தக்‌ காலத்தில்‌ எந்த 
அரசனின்‌ கை மேலோங்குகிறததோ. அம்த அரசனின்‌ துணையை 
யும்‌. அருளையும்‌ காவெ திலேயே நாட்டம்‌ வைக்கும்‌ ரியப்‌ பார்ப்‌ 
பனர்கள்‌ பெருமை படைக்க சோழ நாட்டிற்‌ சென்று குடியேறு 
வதிற்‌ சிறிதும்‌ பின்வாங்கவில்லை. 


சோழ மன்னர்களும்‌ பல்லவர்களைப்‌ பின்பற்றி, சமஸ்கிறாதக்‌' 
கல்விக்கு ஆதரவு அளித்தனர்‌. 


ஆரியர்களுடைய தொன்மை வாய்க்க அவவடமெ! ர்ழியரான த 
இம்துககளூடைய சமய மொழியாஃவிட்டது. ' சோழ நாட்டிற்கும்‌ 
அதற்குக்‌ கீழ்‌ அகப்பட்ட வட.ககேயுளள நாடுகளுக்கும்‌ இடையே 
எழுகீதுப்‌ பேச்சுகள்‌ யாவும்‌ சமஸ்கிருத த, திலேயே நடந்து வந்தி 
ருக்கவேண்டும்‌. அ. தனால்‌ சமஸ்கிருதக்‌ கல்விக்கு அக்கரளில்‌ 
பெருமதிப்பு இருந்‌ துவ௩ த்து. தமக்குரிய குமிழை விடுத்து வட 
மொழிக்கு அவ்வளவு உயர்வு காட்டுதல்‌ தகாது என்று தாய்‌ 
அரசியார்கூட்‌ தம்‌ மகனான இராஜராஜனைக்‌ கண்டிக்க வேண்டிய 
காயிருற்குது. 


சோழ மன்னர்‌ ஆம்‌ காட்டில்‌ பயிர்‌ த் தொழில்‌ வளா சசிக்கு 


- வேண்டுவனவற்றையும்‌ விடாது செய்தனர்‌. நீர்ப்பாசன த்திற்கு 


வேண்டிய குளங்களையும்‌ கால்வாய்களையும்‌ வெட்டுவிகு தனர்‌. 
அணைகள்‌ பல கட்டுவிக்தனர்‌. இப்பொழுது பாழ்பட்டுக்‌ கடக்‌ 
கும்‌ பொன்னேரியில்‌ அந்காளிற கட்டப்பட்ட பதினாறு மைல்‌ நீள 
முள்ள பெரிய கரையான து இப்பொழுது நடக்கும்‌ பாட்டையாக 
விடப்பட்டிருககிறது. தமிழ்‌ மக்களுடைய தொன்மைப்‌ புகழா 
னது இராஜோேந்திரனுடைய ஆட்சிக்காலத்தில்‌ தன்‌ உச்ச நிலை 
யை அடைந்து விளங்கியதென்று சொல்லலாம்‌, அவனை 
அடுத்து வந்த சோழ அரசர்கள்‌ இடையிடையே கோன்‌ நிய 
கலகங்களையும்‌ குழப்பங்களையும்‌ அடக்கி, விரிந்து டந்த தங்கள்‌ 
பேரரசாட்சியைச சிதையாது வைத்திருக்க வேண்டிய க த தவிர 
அவர்கள்‌. செய்யவேண்டிய தாக யாதொன்றும்‌ இல்லை. 


இராஜாதிராஜன்‌ (கி. பி. 1042-1052)... 


இராலஜேம்‌ திரன்‌ மகன்‌ இராஜா இராஜன்‌ அரியணை யே நிய 
தும்‌, காட்டிற்‌ பலஇடங்களிலும்‌ குழப்பங்கள்‌ ஏற்பட்டன. அவன்‌ 
சேரர்களோடும்‌ பாண்டியார்களோடும்‌ பல போர்கள்‌ நடத்து 
தன்‌ பேரரசாட்சியை நில்பெறுதக்தும்படியாகிவிட்டது. அவன்‌ 
மானாபரணன்‌ என்னும்‌ பாண்டியனையும்‌ வீரகேரளனை யும்‌ வென்று 
கொன்ற தாகக்‌ கூறிக்கொள்கிறான்‌. பாண்டி நாட்டிலிருந்து 
சுந்தரபாண்டியன்‌ என்பவனை க்‌ இர கீதினான்‌. இலங்கை யிற்கூட்‌ 
கலகங்கள்‌ நட்க்ததால்‌, கிளர்ச்சி செய்த சிங்களர்களை அட்ககு 
வதற்காக இராஜாதி ராஜன்‌ அது தீவிற்குப்‌ போகவேண்டி. நேர்க்‌ 
தது. இலங்கையின்‌ தெற்கு மூலைகளிற்‌ சிலர்‌ சிங்களப்‌ பட்டத்‌ 


ட்‌ 


(ej 


திற்கு உரிமை கொண்டாடி, சோழர்‌ ஆட்சிக்கு எதிர்ப்புக்‌ 
கிளர்ச்சிகள்‌ செய்துகொண்டு வந்தனர்‌. அத்தகையோர்‌ நால்‌ 
-வரைக்‌ குறித்து இராஜாதி ராஜன்‌ தனது கல்வெட்டிற்‌ கூறியுள்‌ 
ளான்‌. அவர்களிற்‌ பாண்டிய இளவரசன்‌ ஒருவன்‌; தொலையிலு 
ள்ள கனனோசியிலிருந்‌ து ஓடிவர் தவன்‌... மற்றொருவன்‌, ஜந்தாம்‌ 
மகிந்தனின்‌ மகனான விக்கிரமபாகு என்னும்‌ கலகத்தின்‌ முக்கிய 
தலைவனையும்‌ அவனைச்‌ சேர்க் தோரையும்‌ இராஜாஇராஜன்‌ போ 
ரில்‌ வென்று கொல்லுவித தான்‌. அங்கிருந்து இராஜா இராஜன்‌ 
சோழநாடு திரும்பிய தும்‌, ' மேலை௪ சாளுக்கியர்கள்‌ படையெடுத்து 
வருகிறார்கள்‌ என்ற செய்தி கிட்டியது. அவர்களோடு நடந்த 
போரில்‌ இராஜாதி ராஜன்‌ தன து இள வயதிலேயே உயிர்‌ துறக்‌ 
கும்படி. நேர்ந்தது. 

இரண்டாம்‌ இராஜேந்தீரன்‌ (கி. பி. 1052-1064) :— 

, பிறகு அவனது கம்பி இரண்டாம்‌ இராஜேந்திரன்‌ பட்டத்‌ 
இற்கு வந்தான்‌. இவன்‌ கன்‌ தமையனோடு கூடவே இரும்‌ தவ 
னாகையால்‌, அவன்‌ ஆட்சியில்‌ மாறுதல்‌ ஒன்றும்‌ ஏற்படவில்லை. 
சாளுக்கியர்களோடு விடாமல்‌ போர்‌ நடந்துகொண்டேயிருந்‌ தது. 
சாளுகயெர்களும்‌ ஓய்வுகொடாமல்‌ போரை நடதுதிவற்கதால்‌, 
சோழர்களின்‌ போரசாட்சி களர்சசிக்‌ குறிகளைக்‌ காட்ட த்தொடங்்‌ 
கியது. இலங்கையில்‌ புதுக்‌ குழப்பங்கள்‌ உண்டாயின. இ. பி, 
1052-ல்‌ இராஜாதிராஜன்‌ இறந்ததும்‌, உலோஃஸ்வரன்‌ என்னும்‌ 
சிங்களன்‌ தெற்கே கலகமிட்டுக்‌ கிளம்பி, கதிர்காமம்‌ என்னும்‌ 
இடத்தைப்‌ பிடித்துக்கொண்டான்‌. மற்றொரு பக்கம்‌, அரச 
குடும்பதகைச சேர்ந்தவனாகக்‌ கருதப்பட்ட ர்த்தி என்பவன்‌ 
இலங்கைக்கு நடுவிலுள்ள மலைப்பகுதிகளில்‌ வாழ்ந்த சிங்களர்‌ 
களை த இரட்டிக்கொண்டு கிளம்பினான்‌. க&ர்க்து என்பவனுக்குப்‌ 
பக்கவுதவி அதிகம்‌ இருந்ததால்‌ அவன்‌, தெற்கே உலோ_£ஸ்‌ 
வரனுக்குப்பின்‌ வந்த காசியப்பன்‌ என்பவனைக்‌ கோற்கடித்து, 
அங்கேயிருந்த கலகக்காரர்களையும்‌ தன்னோடு சோ க்துக்கொண் 
டான்‌. பின்னர்‌, ௮வன்‌ விஜயபாகு என்னும்‌ பெயரை த்‌. தாங்கி, 
தானே சிங்கள அரியணை ஏஅவதற்குதி காய்முறைப்படி. உரிமை 
யுடையவன்‌ என்னு கூறி, சோழர்களோடு போர்‌ தொடங்க 
லானான்‌. 


இந்தக்‌ குழப்பங்கள்‌ எல்லாம சோழா படைகள்‌ உள்ளே 
நுழைந்து பிடித்து அடக்கமுடியாத எட்டியுள்ள கொலைவிடங்‌ 
களுக்குள்ளேயே நட்ந்துகொண்டிரும்தன. சில வேளைகளில்‌ 
நல்ல படைக்கருவிகளுடன்‌ ஒரு பலத்த சேனை இக்குழப்பங்களை 
அடக்குவதற்காக வரும்‌. - ஆனால்‌, அப்படி வரும்‌ வேளையில்‌ 
குழப்பக்காரர்கள்‌ மலைகளில்‌ ஓடி மறைந்துகொண்டு போர்‌ நட 


வாதபடி செய்துவிடுவர்‌. இம்முறையையே விஜயபாகுவும்‌ கைக. 


கொண்டான்‌. அவனை அடக்குவகற்காகச்‌ சோழர்‌ படை வந்த 
தும்‌, அவனும்‌ அவன - கூட்ட ததாரும்‌ மலைகளிற்‌ சென்று 
மறை துகொண்டனர்‌. மீண்டும்‌ சோழர்‌ படை பொலன்னரூவா 


வக்கு ச்‌ திரும்பியது பார்த்து, இவன்‌ தெற்கே சென்று தம்பல 


(77 } 


காம்‌ என்னும்‌ தொலைவர்ன இடத்தில்‌ தங்கியிருந்தான்‌. அவனை 
விடாது பற்றுவதற்காக சோழர்‌ படை அங்கு வந்து தேடவும்‌ 
அவன இழக்குப்‌ பக்கமாய்‌ இஸ்ஸமஹராமாவுக்கு அப்பால்‌ ஓடி 
ஒரு கற்கோட்டையில்‌ ஒழிந்துகொண்டான்‌. இவ்விதம்‌, இயற்‌ 
கையரண்‌ . சூழ்ம்த காவலில்‌ இருந்துகொண்டு சிறிது வெற்றி 
அடையவும்‌, மனம்‌ துணிச்து வெளியேறிச்‌ சென்று போர்‌ செய்ய 
லானான்‌. ஆனால்‌ அங்கு அவன்‌ பக்கம்‌ படுதோல்வி உண்டாக 


வும்‌, மீண்டும்‌ வாகிரிகல்‌ என்னும்‌ கற்கோட்டையிற்‌ சென்று. 


மறைந்துகொண்டு, வேறு ஈல்ல வாய்ப்பு எப்பொழுது கிட்டும்‌ 
என்று பார்ததிருந்தான. 
வீர ராஜேந்திரன்‌ (கி. பி. 1064-1067) :—. 

கி. பி. 1064-ல்‌ இரண்டாம்‌ இராஜேந்திரன்‌ தவறிய்வுட்ன்‌, . 
அவன்‌ தம்பி வீர ராஜேந்திரன்‌ பட்டம்‌ எயஇனான்‌. அவன சா 


ளுக்யெர்‌ போரை எப்படியாவது முடி,த்துவிடவேண்டும்‌ என்ற 
உறுஇ கொண்டான்‌. சாளுக்கிய மன்னனின்‌ இரண்டாம்‌ மக 


னான விக்கிரமாதித்தன்‌ தலைமையில்‌ வந்த சாளுக்கியர்‌. படை 


யைக்‌ கூடல்சங்கமம்‌ என்னும்‌. இடத்தில்‌ முறியடித்தான்‌. இவ்‌ 


வாறு மேலைச்‌ சாளுக்கியர்கள்‌ முன்போல ஒடுக்கப்பட்டன ௪. பின்‌ 


னர்‌ மங்கலமாக, வீர ராலேர்‌ திரன்‌, தோல்வியடைந்த இளவரச 
னான விக்கரமாதித்தனுக்குத்‌ தன்‌ மகளை மணம்‌ செயது,கொ 
டுத்து, சோழர்‌ பேரரசின்‌ ஒரு. மாகாணத்திற்கு அவனை பிரதி 
நிதியாக நியமித்தான்‌. 


அந்தச்‌ சமய தீதில்‌ வேங்கி நாட்டில்‌ பரகேசரி இரர்ஜேம்‌ இர 
சோழதேவன்‌ என்னும்‌ அரசிளங்‌ குமரன்‌ ஒருவன்‌ இருந்தான்‌. 
அவன்‌ சோழர்களுக்கு வேண்டியவனாக இருந்தபோதிலும்‌, ஏதோ 
ஒரு காரண த்தால்‌ வீர ராஜேந்திரன அவனை அரசினின்றும்‌ நீக்கி 
விட்டான்‌. இவ்வாறு நீக்கப்பட்ட இளவரசன்‌ முதலாம்‌ இராஜேக்‌ 
இரனின்‌ மகள்‌ அம்மாங்கி தேவியார்‌ மகன்‌. வேங்கி நாட்டரசனான 
இழைச்‌ சாளுக்கயன்‌ அவனது தந்த. அவன்‌: வீர 
ராஜேந்திரன்‌ 1069ல்‌ இறந்ததும்‌ விக்சரமாதிக்தனின்‌ தமைய 
னான இரண்டாம்‌ சோமேசுவரன என்னும்‌ மேலைச்‌ சாளுக்கிய அர 
சனின்‌ உதவியைக்கொண்டு சோழர்‌ அரியணைக்கு உரிமைகொண் 
டாடிக்‌ இளம்பினான்‌. அப்பொழுது பட்டத்து இளவரசனாயிருந்‌ த 
அதிராஜேர்‌திரன்‌ அப்‌ பதவிக்குப்‌ பொருத்த மில்லாத மெல்லி 
யோனாகையால்‌, சில முக்கிய தலைவர்கள்‌ அமாங்கி தேவியார்‌ மகனுக்‌ 
கே சார்பாய்‌ இருக்‌ தனர்‌. ஆனால்‌ விக்ரெமா தித்தன்‌ தன்‌ மைத்து 
னன்‌ அ திராஜேரற்‌திரனுக்கே சார்பாய்‌ இருந்து 1089 ல்‌ பட்டமும்‌ 
சூட்டிவைத்‌ கான்‌. சோழநாடு இரண்டு பிளவுபட்டு, இரு இறத 
தார்களுக்குள்ளும்‌ உட்கலாம்‌ தோன்றி விட்டது. சோழர்‌ கலை 
மையை வீசியெறியக்‌ காத்துக்‌ கொண்டிருந்த மேலைச்‌ சாளுக்கிய 
மன்னன்‌, பரகேசரிக்குத்‌ தீவிரமாய்‌ உதவி புரிக்துவக்தான்‌. இவ 
விதம்‌ ஈடந்த உட்போரில்‌, உயர்‌ நிலையெய த தீ தவித்துக்‌ கொண் 
டிருந்த பரகேசரி கையால்‌ அதி ராஜேந்திரன்‌ தோல்வியுற்று 
உயிர்‌ துறக்க நேர்க்தது. 1070-ல்‌ வெற்றி கொண்ட பரகேசரி மத 


(78) 
லாம்‌ குலோத்துங்கன்‌ என்ற பெயருடன்‌ சோழ நாட்டுக்கு அரச 
சனாக்‌ முடி சூடிக்‌ கொண்டான்‌. ர 
விக்ரமா இித்தனுக்குக்‌ குலோத்துங்கனின்‌ ழ்‌ சோழர்‌ பேரர 
சன்‌ பிரதிநிதியாய்‌ இருக்க முடியவில்லை. தனது அண்ணன்‌ சோ 
மேசுவரன்‌ குலேரகுதுங்கனுககு உ தவி புரிக்ததும்‌ ஒரு புறம்‌ 


கொதித்துக்‌ கொண்டிருந்தது. அதனால்‌ அவன்‌ சோமேசுவரன்‌: 


மேல்‌ விடாது போரை நடத்திக்‌ கொண்டேயிருக்கான்‌.' 


விக்கிரமாதித்தன்‌ அவ்வர்று இரண்டு ஆண்டுகள்‌ போர்‌ 
செய்து சோமேசுவரனை த்‌ தோற்கடித்து மேலைச சாளுக்கிய மன்‌ 
னனாகி விட்டான்‌. அதிலிருந்து குலோக்துங்கனைச சாளுக்யெ 


காட்டினுள்‌ கலையெடுக்கவொட்டாது நாள்‌ முழுதும்‌ பலத்துடன்‌ , : 


அவனை எதிர்ப்பே தொழிலாகக்‌ சொண்டிருக்தான்‌. அது 
போலவே முன்‌ &ழ்ப்படிந்இருக்க சே நாடும்‌, பாண்டியும்‌, சிங்க 


ளமும்‌, வடக்கே கலிங்கம்‌ போன்ற நர்டுகளும்‌, சோழ நாட்டி. 


னுள்‌ ஐந்து ஆண்டுகளாய்‌ உட்போர்‌ நிகழ்ந்தபோது, சோழர்‌ 
பேரரசாட்சியை உகறிக்‌ கள்ளிவிட்டன. இலங்கையில்‌ சிங்கள 
னை ர்த்தி என்பான்‌ எவ்வாறு சிங்களப்‌ பட்டதைப்‌ பெற 
முயன்று தோல்வியுற்றான்‌ என்பதைப்‌ பார்க்தோம்‌, ஆனால்‌ 


அவன தன்‌ முயற்சியை அதோடு கைவிட்டுவிடவில்லை. எப்பெர 


முது சமயம்‌ வாய்க்குமென்று காத்திருந்தான்‌. சோழ நாட்டில்‌ 
உட்‌ குழப்பங்கள்‌ ஏற்பட்டு வெளிநாட்டுக்‌ காரியங்களைக்‌ கவனிக்க 
முடியாது போகவும்‌, விஜயபாகு என்ற பெயரைக்‌ கொண்டி இர்‌ 
தீதி பழையபடியும்‌ கஇளம்பினான்‌. அதே சமயத்தில்‌ அதிராஜேக்‌ 


இரனும்‌, குலோத்துங்கனால்‌ நெருக்கப்பட்டு, பொலனனரூவா, ' 


- அனுராதபுரம்‌ முதலிய இடங்களிலுள்ள சோழர்‌ படைகளை எல்‌ 
லாம்‌ தன்‌ உதவிக்காக இலங்கையை விட்டு அழைத்துக்‌ கொண்‌ 
டிருகக வேண்டும்‌, அதற்காகப்‌ பின்வாங்கிய சோழர்படைகளைச்‌ 
சிங்களர்கள்‌ அனுராத புரத்திற்கு அப்பால்‌ வரை விரட்டிக்‌ 
கொண்டு வந்து அந்நகரை எளிதிற்‌ கைப்பற்றி விட்டனர்‌. அவ 
விதம்‌ கர்லிசெய்து மீண்ட்‌ சோழர்‌. படையில்‌ ஒரு ' பகு நியான்‌ 
வேளைக்கர்ரர்கள்‌ இலங்கையிலேயே தங்கி விடவும்‌, அவர்களை 
விஜயபாகு மகிழ்ச்ியுடன்‌ தன்‌ பக்கத்தில்‌ வேலைக்‌ கமர்த்டிக்‌ 


கொண்டான. ஆனால்‌ சிங்களர்கள்‌ பழிவாங்குவ தற்கர்கச்‌ சோழ 


நாட்டின்‌ மேல்‌ படையெடுக்க முயன்றபோது, வேளைக்கர்ரர்கள்‌ 
அவர்களின்‌ ஆணையை மீறிப்‌ பெருங்‌ குழப்பஞ்‌ செய்ய த் தொடங்கி 
விட்டனர்‌. சேர்ழர்களைத்‌ அர,த்‌இிவிட்ட்தாக இமாம்‌ திருந்த 
விஜயபாகு தலைநகரினின்‌ ஹுந்‌ தப்பியோடி மீண்டும்‌ வர்கிரி கல்வி 
வள்ள கோட்டையில்‌ அரண்‌ புகும்படி நேர்ந்தது. அவனால்‌ சேர்‌ 
ழர்‌ படையில்‌ ஒரு சிறு பகுதியாக இருந்த வேளைக்‌ காரர்களையே 
அடக்க முடியவில்லை என்பதைக்‌ கவனி த்தால்‌, சோழர்‌ படையா 
னது தாய்‌ நாட்டில்‌ ஏற்பட்ட உட்‌ குழப்பங்களால்‌ இலங்கையை 
விட்வெரழீவண்டியிரும்‌ த தயன்‌ றி, சிங்களர்களால்‌ விரட்டப்பட்டு 
ஓடி வந்து விடவில்லையென்பது தெளிவாகிறது. சோழ நாட்டில்‌. 
உட்போர்கள்‌ ஈட்ந்துவம்த சாலதக்இல்‌ பாண்டியர்களும்‌ கலிங்கர்‌ 


( 79 ) 


ற சோழர்‌ ஆட்சியினின் ணும்‌ நீங்கித்‌ தங்கள்‌ உரிமையைக்‌ 
வத்து ட்‌ ரதா பேரரசை எதிர்ப்பதற்காக, கலிங்‌ 
கரும்‌, பாண்டியரும்‌, சங்களரும்‌ ஓர்‌ உடன்படிக்கை செயது ஒன்று 
கூடிக்கொண்ட்னர்‌. இலங்கை அரசனான விஜயபாகு கலிங்க ததி 
லிருந்து ஓர்‌ இளவரசியைப்‌ பெண்‌ எடுத்துக்கொண்டதோடு, 
தனது தங்கை மிட்டர்‌ என்பவளை ஒரு பர்ண்டிய இளவரசனுக்கு 
மணஞ்செய்து கெர்டுத்தான.. 


மலேயர்விலும்‌ வட்‌ இந்தியர்விலும்‌ சேர்ழர்‌ பேரரசிற்குட்‌ 
பட்டிருந்த நாடுகள்‌. என்னவர்யின வென்பகைப்‌ பற்றி , நமக்கு 
ஒன்னும்‌ தெரிவ தற்கில்லை. இற்த உள்நாட்டுக்‌ குழபபங்களால்‌ 
அவையும்‌ இழக்கப்பட்டிருக்கவேண்டும்‌ என்றே காம்‌ கொள்ள 
லாம்‌, மேலேயுள்ள அரசின்‌ பலம்‌ இவவாறு குன்றியதால்‌, 
இரர்ஜ ராஜனும்‌ முதலாம்‌ இராஜேக்திரனும்‌ நிறுவிய க்கள்‌ 
பேரரசு நொறுங்கி வீழ்வ தாயிற்று, அதிராஜேக்‌இரன்‌.தோல்‌ 
யுற்று இறக்கவும்‌, தமிழ்நாட்டுச்‌ சரித்திரத்தில்‌ மிகவும்‌ புகழுடன்‌ 
விளங்கிய விஜயபாலன்‌ குலத்து ஆட்சியும்‌ முடிவடைந்தது. 


அத்தியாயம்‌--9 


- சோழரும்‌ பாண்டியநம்‌. (கீ. பி. 1070—1216) :— 


, இராஜேம்‌ இரன்‌ எனற முதலாம்‌ குலோத்துங்கன்‌ சோழ 
நர்ட்டு மனனனானான்‌. ஆனால்‌, அவன்‌ ஆள எண்ணியிருந்த பே 
ரரசு போய்விட்டது. ஆயினும்‌, அதற்காக அவன்‌ கலங்கவில்லை 
அவனுககு அப்பேரரசை மீட்டே யாகவேண்டும்‌ என்ற உறுது 
பிறட் தது? முடி சூடிய. காள்‌ முதலே பிற நாடுகளுடன்‌ போர்‌ 
கொடுககலானான்‌. ்‌ 


முதலாம்‌ தலோத்துங்கன்‌' (கி. பி. 1070-1118) - 


தனக்குப்‌ பிறப்புரிமையர்கக்‌ கிடைத்தது கீழைச்‌ சர்ளோூக்கிய 
நாடாகிய வேங்கி ஆகையால்‌, முதலில்‌ அதை விட்டுவிடா து பிடி 
2௮, அன்‌ இரண்டாவது மகனான இராஜராஜ. அங்கு ஆளும்‌ 
படி வைக கான. சோழகாட்டைச்‌ சுற்றிலும்‌ தனியுரிமை பூண்டி 
ரத சிறு சிறு பகுதிகளையும்‌ தன்‌ ஆட்சியின்‌ மாகச்‌ கொண்டு 
வந்தான்‌. பிறகு பாண்டிய நாட்டையும்‌ சேரநாட்மையும்‌ அடிப்‌ 
படிததும்‌ வேலையிற்‌ புகுந்தான்‌, : 


, சேர்ழர்களுடைய ட்சி விளங்கிக்‌ கொண்டிருக்‌ கர்லத 
இல்‌, இலங்கையில்‌ எற்பட்டது போலவே, பாண்டி, நாட்டிலும்‌ 
அரியணையேறும்‌ உரிமையைப்‌ பலரும்‌ வாகாடத தலைப்பட்டனர்‌. 
ஆனால்‌, சோழர்களின்‌ கலைமையினின்றும்‌ பாண்டி நாட்டை விடு 

பப்பதுற்காக முயன்ற முயற்சிகளெல்லாம்‌ வீணாயின. பாண்டிய 
குலத்தைச்‌ ரோர்க்தவர்கள்‌ பலர்‌, சோழர்‌ சைக்கு எட்டா வகை 
யில்‌ சாட்டில்‌ அங்கங்கு ஓதுங்கயிருந்து கொண்டு, குழப்பங்களை 
உட கிதிக்கொண்டே வக்தனர்‌.. இராஜாதிராஜனுடைய ஆட்சி 
யில்‌ நடந்தது போல்‌ சில வேளைகளில்‌ அவாகள்‌ சோழர்‌ ஆட்‌ 


மீட்டுக்‌ கொள்ள முடிந்தது. இவ்வாறு நாட்டை ஒழுங்கு படுத்தி 


நீதி௩ட்த்த முற்பட்டவர்களில்‌, பராக்கிரமபாண்டியன்‌, வீரபாண்‌ : 


டியன்‌ என்னும்‌ இருபெயர்கள்‌ கூறப்பட்டுள்ளன. 


ஆனால்‌, இவ்வாறு மீட்கப்பட்ட பர்ண்டி நாட்டின்‌ உரிமை 
விரைவில்‌ மீட்கப்‌ பெற்றது. ஏனேனில்‌, ௫, பி, 1075 ல்‌ .குலோத 
அங்கன பாண்டிநாட்டைப்‌ படையெடுத்து வென்று, பாண்டிய 
அரசனையும்‌ பிடித்துக்‌ கொன்று விட்டான்‌, அதிலிருந்து பத்து 
ஆண்டுகளாகப்‌ போர்‌ நிற்காமல்‌ நடந்து கொண்டே வக்குது. 
கி. பி, 1094 ல்‌. குலோத்துங்கன்‌, பாண்டியிலுள்ள எதிர்ப்பை 
- விற்வே ஒழித்தெறிக்சான்‌, அன்னை எதிர்த்த ஐந்து பாண்டிய 


(81) 


இளவரசர்களை வென்று காடு நோக்க ஓடச்‌ செய்து, பர்ண்டி 
நாட்டைத்‌ தன்‌ நேர்முக ஆளுகையில்‌ வைத்ததாகக்‌ கூறிக்‌ 
கொள்கிறான்‌. 


குலோத்துங்கன்‌ காலத்திருந்த ஜடர்வர்மன்‌ ஸ்ரீவல்லபண்‌ 
என்னும்‌ ஒரு பாண்டியச்‌ சிற்றரசனின்‌ கல்வெட்டுகள்‌ பல 
மதுரை, இருநெல்வேலி வட்டாரங்களிற்‌ காணப்படுகின்றன. 
ஆனால்‌, குலோத்துங்கன்‌ தன்‌ ஆட்சியின்‌ பிற்பகுஇயில்‌, தான்‌ 
பாண்டிநாட்டிற்‌ கொண்டிருந்த கொள்கையை மாற்றி, அரசு 
இழந்திருந்த சில பாண்டிய இளவரசர்களுக்கு ஆளும்‌ உரிமையளி 
தீது ஆதரித்‌ இருக்கவேண்டும்‌ என்று தெரிகிறது, 


குலோத்துங்கன்‌. சேரநாட்டைக்‌ கடல்‌ வழியாகப்‌ படையெ 
டுத்து, அங்குள்ள பல துறைமுகப்‌ பட்டினங்களைக்‌ கைப்பற்றி 
னான்‌. - இரு முறை காந்தணூர்ச்‌ சாலையிலுள்ள கலங்களை அறுகு 
தெறிந்து பல சேரகாட்டுக்‌ தலைவர்களையும்‌ தனக்குத்‌ இறையளக்‌ 
கும்படி வைத்தான்‌. ஆனால்‌ அங்கு மலைப்பகு இகளில்‌ வாழ்ந்து 
வந்த சில முரட்டுக்‌ கூட்டத்‌ தலைவர்கள்‌ எத்துணை அளவுக்குச்‌ 
சோழர்‌ முதன்மையை எற்றுக்‌ கொண்டனர்‌ என்பது தெரிய 
வில்லை. க 


கலிங்கத்ைக்‌ கைப்பற்றியது தான்‌ குலோத்துங்கனுடைய 
மிகச்‌ சிறந்த வெற்றியாகும்‌. அதைப்பற்றிக்‌ கலிங்க தீ துப்பாணி 
என்னும்‌ நூலில்‌ மிக விரிவாகக்‌ கூறப்பட்டிருக்கிறது. கலிங்க 
நாட்டிலிருந்து கப்பம்‌ கட்டும்படி குலோத்துங்கன்‌ ஆணை பிறந்‌ 
தது. சோழநாட்டுக்‌ கலக த இன்போ து ஆட்சியைக்‌ கைக்‌ கொண்‌ 
டவனான கலிங்க த்தரசன்‌ அதை மணுத்தூன்‌. அது போறாத 
குலோத்துங்கன்‌ உடனே கலிங்கநாட்டைக்‌ படையெடுத்து அழித்‌ 
தான்‌. அங்கு நடந்த ஒவ்வொரு போரிலும்‌ கலிங்கர்‌ படை தோல்‌ 
வியூற்௮ு, இறுதியில்‌ சோழர்‌ தலைமையைக்‌ கலிங்கம்‌ ஏற்றுக்‌ 
கொள்ள வேண்டியதாயிற்று, குலோத்துங்கனுடைய இறுதிக்‌ 
கால,க.இல்‌ கலிங்கர்‌ மீண்டும்‌ தொந்தரவு கொடுக்கலாயினர்‌. பட்‌ 
டத்து இளவரசனான விக்கிரம சோழன்‌, ஸ்ரீவல்லபனுக்குப்‌ பின்‌ 
வந்த பராந்தக பாண்டியன்‌ என்பவனின்‌ உதவி கொண்டு முத 
லில்‌ தெலுங்கு நாட்டைப்‌ படையெடுத்தான்‌. தெலுங்கர்‌ கோமா 
னான பீமன்‌ என்பவன்‌ குளம்‌ என்னும்‌ இடத்தில்‌ முறியுண்டான்‌. 
பின்னர்‌ விக்கிரமசோழன்‌ கலிங்க, த்தையும்‌ வென்று அடக்கினான்‌. 


குலோத்துங்கன்‌ நாற்பத்‌ தொன்பது ஆண்டுகள்‌ ஆட்‌ 
செலுத்திப்‌ பினனர்‌, ௫. பி. 1118 ல்‌ இறந்தான. அவன்‌ காலத்‌ 
தில்‌ சோழர்‌ பேரரசை ஓரளவுக்கு நிலைபெறச்‌ செய்தான்‌ என்றே 
சொல்ல வேண்டும்‌. 


விக்கீரம சோழன்‌ (கி. பி. 1118-1135) :— 


அவன மகனாகிய விக்ரெம சோழன்‌ கன்‌ இளமைப்‌ பருவத்‌ 
தில்‌ மிகச்‌ சிறந்‌ தவனாய்‌ வருவான்‌போலவே தோற்றியது. ஆனால்‌ 
அவனுடைய ஆட்சியின்‌ ஆறாவது ஆண்டில்‌ வருந்தத்‌ தக்க 


( 82 ) 


முறையில்‌ நாடு முழுதும்‌ கநப்பு ஏற்பட்டு மக்கள்‌ ஆற்றொனணா த்‌ 
துயருக்கு ஆளாயினர்‌. அது சோழ அரசனை மிகவும்‌ நலிவுறுததி 
விட்டது. அத்துட்ன விஷணுவாத்தனன போசள (கோய்சலா) 
மன்னன்‌ தெற்குநோக்கிப்‌ புறப்பட்டு வந்து தமிழ்‌ நாட்டை அழிக்‌ 
கக தொடங்கனொன்‌. இதுதான்‌ சமயம்‌ என்னு, மர்றவர்மன்‌ ஸ்ரீ 
வல்லபன்‌ என்னும்‌ பர்ண்டியன்‌ சோழர்‌ ஆட்சியைப்‌ பாண்டிய 
னின்றும்‌ நீக்கக்‌ தன்‌ தனி ஆட்சி யச செலுத்தலுற்றான்‌. 
இரண்டாம்‌ தலோத்துங்கனும்‌ இரண்டாம்‌ இராஜ ராஜனும்‌:- 
இ, பி, 1185 ல்‌ இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌ விக்கிரமனுக்‌ 
குப்‌ பின்‌ பட்டம்‌ சூடினான்‌. * பின அவன்‌ மகன்‌ இரண்டாம்‌ 
இராஜராஜன்‌ 1162 வரை அரசாண்டான்‌. இவர்கள்‌" இருவர்‌ 
ஆட்சியிலும்‌ நிகழ்ந்த அரசியல்‌ நடவடிக்கைகள்‌ ஒன்றும்‌ தெரி 
வகுற்கில்லை, 


இரண்டாம்‌ இராஜாதிராஜன்‌ (கி. பி.1102-—-1178) -— 


அவர்களை அடுத்துவந்த மன்னன்‌ இரர்‌ஐகேசரிவர்மன்‌ இரா 
ஜாதிராஜன்‌. இவன முன்னவர்களுக்கு எவ்வித உறவினன்‌ என்‌ 
பது தெரியவில்லை. இவனுடைய ஆட்சியின்‌ பிற்பகு இயில்‌, சுமார்‌ 
1168 அல்லது 1169 ல்‌ பாண்டியில்‌ உள்நாட்டுப்‌ போர்‌ மூண்டு 
7”. , இலங்கை மன்னனும்‌ சோழ மன்னனும்‌ தலையிடுவா 
ராயினர்‌. 


ட இ.பி. 1182 ல்‌.பர்ண்டியில்‌ கனியாட்சி செலுத்தலுற்ற மாற 
வர்மன்‌ ஸ்ரீவல்லபன்‌ மிகவும்‌ வலிமை வாய்ந்து விளங்கினான்‌. இரு 
கெல்வேலியைக்‌ கலைககராக அமைத்துக்‌ கொண்டு, இப்பொ 
முது தஇருவாங்கூர்‌ என்னப்படும்‌ சேரநாட்டுத்‌ கெனப்கு இயை 
யும்‌ தன்‌ ஆட்சியின்‌ ீழ்ப்படுத்‌தி வெற்றிச்‌ சிறப்புடன்‌ ஆண்டு 
வந்தான. 


பராக்கிரம பாண்டியனும்‌ தலசேகர பாண்டியனும்‌ :-- 

_ ஸ்ரீவல்லபன்‌ 1169 ல்‌ இறக்‌ கவுடன்‌, அவன்‌ மகன்‌ குலசே 
கரன்‌ அரசனானான்‌. இவன்‌ மதுரையைச்‌ தலைககராகக்‌ கொண்டு 
ஆளவேண்டும்‌ என்ற விருப்பமுடையவன்‌. ஆனால்‌, அப்பொ 
முது பராகரெம பாண்டியன்‌ என்பவன்‌ மதுரையிலிருந்து வட்‌ 
பாண்டி காட்டை ஆண்டுவந்தான்‌. இவன்‌ ஸ்ரீவல்லபன்‌ காலத்‌ 
இருந்கே மதுரையில்‌ இருப்பவன்‌. இவன்‌ தனியுரிமை கொண்டு 
விளங்கியவனா அல்லது ஸ்ரீவல்லபனுக்கு அட்ங்யெவனா என்பது 
தெளிவாகத்‌ தெரியவில்லை. ஆனால்‌ குலசேகரன்‌ மதுரையைக்‌ 
சைக்கொள்ள கின்‌ ததபொழு து, பராகரெமன்‌ அவனை எதிர்த்து 
'இலங்கை மன்னனை உதவிக்‌ கழைத்தான்‌. 


பெருமை வாய்ந்த. பராக்ரெமபர்கு அப்‌ பெர்முது இலங்கை 
மன்னனாய்‌ இருந்தான. அவன்‌ ஒரு பாண்டியனை மணந்து 
கொண்ட மிட்டா என்னும்‌ சிங்கள இளவரசியின்‌ பேரன்‌. அவன்‌ 


( 885) 
சிங்களப்‌ பட்ட ததிற்கு உரிய ஒருவனை விரட்டிவிட்டுத்‌ தன்‌ வலி 


யைக்கொண்டு மன்னன்‌ ஆனவன்‌. கப்பற்‌ படையும்‌ வைத்தி 
ருந்த முதல்‌ சிங்கள்‌ அரசன்‌ அவனேயாகும்‌. தன்‌ தமிழ்‌ முன்‌ 
னோர்களைப்போல்‌ அவனும்‌ பிற நாடுகள்கொள்ள ஆவலுடைய 
வனாயிருந்தான்‌. அவன்‌ பரர்க்கிரம பாண்டியனுக்கு நெருங்கிய 
உறவினனாய இருந்‌ தருக்க வேண்டும்‌. ஆதலால்‌, பாண்டியன்‌ 
உதவிக்‌ கழைத்ததும்‌, காலம்‌ தாழ்க்காமல்‌ ஒரு. பெரிய படை 
யைப்‌ பர்ண்டி௰ நாட்டுக்கு அனுப்பினான்‌. ஆனால்‌ உதவி வருவ 
அதற்குள்‌ குலசேகரன்‌ பராக்ரம பாண்டியனை த கோற்கடி. த்துக்‌ 
கொன்று விட்டு, மதுரையைக்‌ கைப்பற்றினான்‌. இச செய்தி 
தெரிந்த பின்னும்‌, சிங்களப்‌ படை திரும்பி விடாமல்‌, மதுரை 
கோக்கி மேலூனறிச்‌ சென்றது. கொலையுண்ட பராக்ரம பாண்‌ 


'டியனின்‌ மகனான வீரபாண்டியனுக்கு: வழிநெடுக உதவி திரட்‌ 


டப்பூட்டது. சிங்களப்‌ படைத்‌ தலைவர்களாகிய இலக்காபுரியும்‌ 
ஜகத விஜயனும்‌ பாண்டி நாட்டிலுள்ள பல தலைவாகளுககுப்‌ பரி 
சளி. தீது கம்பக்கல்‌ துணை சேர்த்ததாகச சொல்லப்படுகிறது. 


பராகரைமபர்குவினுடைய படையும்‌, வீர பாண்டியனுடைய 
படையும்‌ ஒன்று சேர்க்து மதுரையைக்‌ கைப்பற்றின. குலசேக 
ரன்‌ அதினின்றும்‌ தப்பிக்கொண்டு, பகைவர்களை வீரத்துடன்‌ 
எஇர் துதான்‌. ஆனால்‌ அடுத்தடுத்துப்‌ பல இடங்களில்‌ தோல்‌ 
வியுற்றான்‌. முடிவில்‌, பாண்டியை விட்டு ஓடவேண்டியிருந்‌ த 
நிலையில்‌ சோழ நாட்டில்‌ சரண்‌ புகுந்தர்ன்‌. விரபாண்டியனை 
அரியணை எற்றி விட்டு, இலங்காபுரி வெற்றிப்‌ பொலிவுடன்‌ வீடு 
இரும்பியதாகச சிங்களர்‌ கூறுகின்றனர்‌. சோழ நாடு சென்ற 
குலசேகரன்‌ இராக ராஜனின்‌ உதவியை வேண்டினான்‌. சோழ 
மன்னன்‌, தனனாட்டினாள்ளும்‌ ஒரு நாள்‌ சிங்களா வந்துவிடக்‌ 
கூடும்‌ எனீ று பயந்து, பல்லவராயன்‌ என்னும்‌ படைச்‌ தலைவனி 
டம்‌ ஒரு படையைக்‌ கொடுத்து, குலசேகரனுக்கு. உதவியாய்‌ 


அனுப்பினான்‌. மகர்‌ வம்சம்‌ சொல்லுகிறபடி,. சிங்களப்படை 


இலங்கை சென்றிருக்கால்‌, இப்பொழுது விரைவர்க மீண்டும்‌ 
கொண்டு வரப்பட்டிருக்க வேண்டும்‌. பல்லவராயன்‌ என்ற 
சோழர்‌ படையின்‌ இளம்‌ தலைவன்‌ மதுரையை நேர்‌ககிப்‌ பொங்கி 
எழுந்தான்‌. . இடையே குறுக்கிட்ட போரில்‌ இலங்காபுரியும்‌ மற்‌ 
முள்ள சிங்களப்‌ படைக்‌ தலைவர்களும்‌ சிறைப்பட்டுக்‌ கொலை 
யுண்டனர்‌. அவர்கள்‌ தலைகள்‌ மதுரை வாயிலில்‌ தொங்க 
விடப்பட்டன. இவ்வாறு சிங்கள உதவிப்படை தோல்வியுற்ற 
அம்‌ வீரபாண்டியன்‌ கலைககரைக கைவிடுகது ஓட்டம்‌ பிடித்‌ 
தான்‌. குலசேகரன்‌, மதுரையைக்‌ தலைநகராகக்‌ கொண்டு மீண்‌ 
டும்‌ ஆளத்‌ கொடங்கினான. 
மன்றம்‌ குலோத்துங்கன்‌ (கி. பி. 1178-1216) :— 
பார்க்ரெம பாகு பர்ண்டிய ஈர்ட்டில்‌ தன்‌ படை கோல்வியுற்‌ 
றதற்கு மிகவும்‌ வருந்தி, சோழ நாட்டைப்‌ படையெடுத்துப்‌ பழி 
தீர்ப்பதற்கு ஏற்பாடுகள்‌ செய்தான்‌. கார இவு, மாந்தொட்டை 
முதலிய வடக்குத்‌ துறைமுகங்களில்‌ படைகளை த. திரட்டிவை த்‌ 


மையப்‌ ர 


(84) * 


துக்கொண்டு, சோழ காட்டைக்‌ கடல்வழியாக,க்‌ தாக்குவதென்று 
தட்டம்‌ செய்தான்‌. அவ்வமயம்‌ சோழ நாட்டில்‌ நாடு கடத்தப்‌ 
பட்ட ஸ்ரீ வல்லபன்‌ என்ற சிங்கள இளவரசன்‌ இருக்து வக்தான்‌. 
அவன்‌ பராக்கிரம பாகுவின்‌ பகைவன்‌. ஆ,கலால்‌, இராஜாதி 
சாஜன்‌ ஒரு கப்பற்‌ படையை அவனுடன்‌ அனுப்பி, இலங்கைத்‌ 
தீவின்‌ அருகிலேயே சிங்களர்களை எ இர்‌ த்துக்‌ உடற்‌ போர்‌ நிகழ்த்‌ 
தும்படி. ஏவினான்‌. அதன்படியே ஸ்ரீவல்லபன்‌ அங்குச்‌ சென்று, 
படை மெடுப்புக்குத்‌ இரட்டி வைக்கப்பட்டிறாந்‌த சிங்களப்‌ படை 
களைக்‌ தகர்த்து, கடற்கரைக்கு அருகிலுள்ள ஊர்களிம்‌ புகுந்து 
சூறையாடிக்‌ கொள்ளைப்‌ பொருள்களுடன்‌, சோழ நாடு திரும்பி 
ஞான்‌. 


1178-ம்‌ ஆண்டில்‌ இரர்ஜர்‌, இராஜன்‌ இறக்கவும்‌, மூன்றாம்‌ 
குலோத்துங்கன்‌ பட்டத்திற்கு வம்தான்‌, அதற்கு இரண்டு 
ஆண்டுகள்‌ கழித்து, 1180-ல்‌ பாண்டி மன்னன்‌ குலசேகரன்‌ இறக்‌ 
கவும்‌, மீண்டும்‌ வீரபாண்டியன்‌ நசட்டை அடைவதற்கு முயற்சி 
எடுக்‌ கான்‌. அப்பொழுதும்‌ பராக்ரம பாகு அவனுக்கு உதவி 
யளிப்ப தற்குப்‌ பின்னிட வில்லை. இவ்வாறு சிங்களர்களின்‌ உத 
வியால்‌ அவனுக்குச்‌ சிறிது வெற்றியும்‌ முதலில்‌ உண்டாகியது. 
குலசேகரனின்‌ மகனான விக்கிரம பாண்டியன்‌ குலோத்துங்கனின்‌ 
உதவியை நாடினான்‌. ஆகவே மீண்டும்‌ போர்‌ கொடங்கியது, 


வீரபாண்டியனும்‌ அவன்‌ ௨.,கவியாளரும்‌ சோழர்‌ படை முன்‌ 
நிற்க முடியவில்லை, பாண்டி நாட்டை விட்டுச்‌ சிங்களர்கள்‌ அரத 
கப்பட்டு, மதுரையும்‌ கைவசம்‌ வந்தது. இவ்வாறு வீரபாண்டி 
யனையும்‌ புறங்‌ கண்ட பின்னர்‌, குலோத்துங்கன்‌ விக்ரெம பாண்டி 
யனை அரியணை ஏற்றிவை த்தான்‌. வீரபாண்டியன்‌ மீண்டும்‌ ஒரு 
முறை போருக்குக்‌ இளம்பினான்‌. ஆனால்‌ நெட்டூர்‌ என்னும்‌ 
இடத்தில்‌ அவன்‌ வலியழிம்‌ து சிறைப்பட்டான்‌. குலோத்துங்‌ 
கன்‌ மனமிரங்கி அவனுக்கு ஓன்னும்‌ தீங்கிழைக்காமல்‌, சேர நாட்‌ 
டிற்கு ஓடிப்‌ பிழைக்கும்படி விடுத்தான்‌. ' 


இத்துடன்‌ பாண்டியில்‌ உள்காட்டுப்‌ போர்‌ முடிவடைம்‌ தது. 


மூன்றும்‌ குலோத்துங்கன்‌ ஆட்சியில்‌ சோழ காடு மிண்டும்‌. தன்‌. 


பழைய பெருமையைக்‌ பகாண்டு விளங்கிய காகவே தெரிகிற து. 
இரிபுவனம்‌ என்னும்‌ இடத்திலுள்ள கோயிற்‌ கல்வெட்டுகளிலி 
ருக்து, அவன்‌ வட இக்கிலும்‌ சில்‌ பகைவர்களுடன்‌ பல போர்கள்‌ 
நடத்தி வென்ற காகவும்‌, இலங்கையை வென்று கொண்ட தாக 
வம்‌ தெரியவருகிறது. திரிபுவன, த்திலும்‌ தாராசுரத்திலும்‌, இரா 
ராஜனின்‌ தஞ்சைக்‌ கோயிலைப்‌ போன்ற இரு கோயில்கள்‌ 
குலோ த துங்கனால்‌ கட்டப்பட்டன. சோழர்‌ பேரரசாட்சியிற்‌ கட்‌ 
டப்பட்டனவாய இன்னும்‌ மாம்‌. காண்பனவற்றுள்‌ இவை இரண்‌ 
டுமே கடைசியாகம்‌ கட்டப்பட்டனவாகும்‌. சோழ காட்டுப்‌ பேரர்‌ 
சர்‌ வரிசையிலும்‌ கடைசியாகப்‌ பெருமையுடன்‌ விளங்கிய மன்ன 
ணும்‌ அவனேயாவான்‌. எனெனில்‌ அவனை அடுத்து வந்தவர்‌ 
கள்‌ திறனற்ற மெல்லியோராய்‌, நாட்டைச்‌ சீர்குலைய விட்டு சு 


காயங்களும்‌ மறைந்கொழிவாராயினர்‌. 


TT 


சஞ்சாவூர்‌ கோவில்‌ 


௮ த்தியாயம்‌--8 


பாண்டியர்‌ பேரரசாட்சி 1216-13810 
மூன்றாம்‌ இராஜராஜனும்‌ (1216-1289) க்‌ ட்‌ 
ற முதலாம்‌ சுந்தா பாண்டியனும்‌ (1216-1296) :— 


இ. பி. 1216-ம்‌ ஆண்டில்‌ மூன்றாம்‌ குலோத்துங்கனும்‌ குலசே 
கரனும்‌ இறக்க நேரிட்ட து. குலோத்துங்கனின்‌ மகன்‌ மூன்றாம்‌ 
இராஜராஜன பல மற்றவனாகக்‌ .காணப்பட்டான்‌; குலசேகர 
னுக்குப்‌ பின்‌ பட்டத்திற்கு வந்த அவன தம்பியான சுந்தர 
பாண்டியன்‌ மேலோங்கிவர வேண்டும்‌ என்ற எண்ணமும்‌ ஊற்ற 
மும்‌ வாய்ந்தவன்‌. இப்போர்‌ த இனவு கொண்ட பாண்டியன்‌ தன்‌ 
முன்னவனுக்குச்‌ சோழர்கள்‌ செய்த நன்‌ நியையும்‌ மறந்து 1222-ல்‌ 
சோழ. நாட்டின்மேல்‌ படையெடுத்தான்‌. கஞ்சையையும்‌ உறை 
யூரையும்‌ நெருப்பிற்‌ கிரையாக்கிச்‌ சோழ நாட்டின்‌ தென்‌ பகுதி 
யைப்‌ பாழாக்கினான்‌. இராஜராஜன்‌ தத்தளித்து குலை நகரை 
விட்டு வடக்கு முகமாக ஓடலுற்றுன்‌. ஆனால்‌, அங்கே கென 
ஆர்க்காடு ஜஇில்லாவிலுள்ள சேந்ச மங்கலத்தில்‌ ஆண்டுகொண்‌ 
டி.ருந்த பல்லவச சிற்றரசனான கோப்பெருஞ்‌ சிவ்கன என்பவன்‌ 
கையில்‌ சிக்குண்டான்‌. அப்‌ பல்லவன்‌ தனனலம்‌ கருதித்‌ இடி 
ரென்று பகைவனாக மாறிவிட்டான்‌. 


இப்பொழுது மைசூர்‌ ஸ்வம்‌ நாட்டில்‌ பேர்சளர்‌ (கோய்‌ 
சலா) என்னும்‌ ஒரு புதிய அரசகுலத்தார்‌ தோன்றி சிலகால 
மாய்‌ ஆட்சி. செயதுகொண்டிருக் கனர்‌. அவர்களோடு இராஜரா 
ஜனும்‌ சுந்தர பாண்டியனும்‌ உறவு மூறைகொண்டவர்கள்‌. ஆகு 
லால்‌ இராஜராஜன்‌, அப்பொழுது போசள மன்னனாய்‌ விளங்கிய 
இரண்டாம்‌ வீர நரசிம்மனின்‌ உதவியை . வேண்டினான. வீர நர 
சிம்மன்‌ ஒரு வலிய படையை அப்பண்ணன, சமு.த்திரகோப்பை 
யன்‌ என்ற இருவர்‌: தலைமையில்‌ சேந்தமங்கலதத கோக்க 
அனுப்பினான்‌. அதனால்‌ கோப்பெருஞ்‌ சிங்கன்‌ சோழ மன்னனைச்‌ 
சிறையினின்றும்‌ விடவேண்டியதாயிற்று. பின்னர்‌ நரசிம்மன்‌ 
பாண்டி மன்னனை அடக்க வேண்டுமென்ற எண்ணத்துடன்‌ 
தெற்கு நேர்க்கிப்‌ படையெடுத்து இருவரங்கத்ைதக்‌ கைப்பற்றிக்‌. 
கொண்டான்‌. அவன இராமேசுவரம்‌ வரை சென்று அங்கு ஒரு 
வெற்றித்‌ தூண்‌ நட்ட்‌ தாகவும்‌ சொல்லப்படுகிறது. உண்மையில்‌. 
என்ன நடந்தது என்று இட்ட்மாயச்‌ சொல்வ த, ற்கில்லை. ஆனால்‌ 
போசளர்களுக்கும்‌ பாண்டியாகளுக்கும்‌ சோழகாட்டைக குறித்து 
ஏதோ ஓர்‌ ஒப்பந்தம்‌ ஏற்பட்ட தாக மட்டும்‌ தஇட்டமாய்ச்‌ சொல்ல 
லாம்‌. நரசிம்மன்‌ (சோழர்‌ குலஸ்‌ தாபனாசாரியன்‌ ' என்ற விரு 
அப்‌ பெயர்‌ குடிக்கொண்டான்‌. அதே வேளையில்‌, சுந்தர பாண்‌ 
டியனணுடைய கல்‌ வெட்டுகளில்‌ அவ்ன்‌ வென்ற சோழ நாட்டை 
மீண்டும்‌ அருள்‌ கூர்ந்து இராஜராஜனுக்கு வலக்‌ விட்டதாகக்‌ 
கூற்ப்படுறெது, 


(86) 
ஆனால்‌ தான்‌ இவ்விதம்‌ புரிந்‌ த உதவிக்காக ஈரசிம்மன்‌ சோழ 


நாட்டில்‌ ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு, அதில்‌ தனது மகன்‌ 
வீரசோமேசுவரனைப்‌ பிரதிநிதியாக நியமித்தான்‌. 


சுந்தரபாண்டியன்‌ கொங்கு நாட்டுக்‌ காரியங்களிலும்‌ தலை 
மிட்டதாகத்‌ தெரிகிறது." அதன்‌ விளைவாக அதில்‌ ஒரு பகுஇ 
பாண்டியர்‌ ஆட்சியின்‌ ழ்‌ வந்து சேர்ந்தது. 


மீண்டும்‌ சில ஆண்டுகளில்‌, இராஜராஜன்‌ பாண்டியனுக்கு 
அளககவேண்டிய இறையை ஒழுங்காய்ச்‌ செலுத்தாமல்‌ கலகம்‌ 
செய்தான்‌. சுந்தரபாண்டியனுக்குச்‌ சிற்றம்‌ பொங்க எழுந்தது, 
இம்முறை போசளர்கள்‌ உதவிக்கு வரவில்லை. சுந்தரன்‌ சோழ 
மன்னனின்‌ வலியை அறவே யொழித்துத்‌ தனக்குக்‌ £ீழ்ப்படுத்‌ 
இனான்‌. கன்‌ வெற்றியைக்‌ கொண்டாடு வதற்காகப்‌ பாண்டிய 
காணயங்களைச்‌ சோழ நாட்டில்‌ வழங்கெது மல்லாமல்‌, சுந்தர 


பாண்டியன்‌ பல கோவில்கள்‌ கட்டுவித்துல்‌ கல்வியையும்‌ வளரச்‌, 


செய்தான்‌. . அவன்‌ அமைச்சன்‌ குருகுலகரையன்‌ என்பதும்‌, 
அவன படைத்‌ தலைவர்களான மழவர்‌ மாணிக்கம்‌ என்பவனும்‌ 
கண்டன்‌ உதயஞ்‌ செய்தான்‌ காங்கேயன்‌ என்பவனும்‌ எண்ணில்‌ 
செல்வத்தைப்‌ பொது மக்களின்‌ நன்மைக்காக வாரி வளங்கினார்‌ 
கள்‌ என்பதும்‌ கல்வெட்டுகளால்‌ உணரப்படும்‌. இவ்வாறு சீரும்‌ 
சிறப்புமர்ய்‌ இருப த திரண்டு ஆண்டுகள்‌ ஆட்சி புரிக த பின்னர்‌ 
1238-ல்‌, ஆட்சியில்‌ அலுத்து இனளைப்பாறவேண்டி, சுந்தர பாண்‌ 
டியன்‌ தன்‌ பட்டத்தைக்‌ குலசேகரன்‌ என்னும்‌ .இளவரசனிடம்‌ 
ஒப்படை த்தான. 


ஆனால்‌, இரண்டாம்‌ ஜடாவர்மன்‌ குலசேகரன்‌ என்னும்‌ அவ்‌ 
விளவரசன்‌ ஓர்‌ ஆண்டளவு கூட்த்‌ தனியாய்‌ ஆள முடியவில்லை. 
அர்த ஆண்டின்‌ இறுதியிலேயே மாறவர்மன்‌ சுந்தர பாண்டியன்‌ 
என்பவனையும்‌ தன்‌ கூடச்‌ சேர்‌ த்து ஆட்சி புரியும்படி. நேர்ந்தது. 


இரண்டாம்‌ மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ (1288-1258) 

1239-ம்‌ ஆண்டின்‌ தொடக்க த்‌ திலிருந்து மாறவர்மன்‌ சக்கர 
பாண்டியன்‌ தானே தனியாட்சி செலுக்தலுற்றான்‌. அவண்‌ 
காலதீதில்‌ போசளருக்கும்‌ சோழ பாண்டியருக்கும்‌ நெருங்கிய 
உறவு இருந்து வந்தது. அதனால்‌ அவர்களிடையே போர்‌ என்‌ 
பே ஏற்பட்டதில்லை. ஆனால்‌ ஒவ்வொரு காரியத்திலும்‌ போச 
ளர்கள்‌ ,கலையிட்டு இடையூறாக இருந்து வந்தனர்‌. . அதைப்‌ 
பர்ண்டியன்‌, உறவு முறையை முன்னிட்டுப்‌ பொறுத்தே இர 
வேண்டி யிருந்தது. போசள மன்னனான வீரசோமேசுவரன்‌ சந்‌ 
தரபாண்டியனுக்கு மாமன்‌ முறையாவான்‌. அதனால்‌ அவன்‌ 
மாமடி எனறு அழைக்கப்பட்டான்‌. இந்த மாமன்‌ என்னும்‌ 
உறவு முறையை வைத்துக்‌ கொண்டே அவன்‌ பாண்டி. நாட்டுக்‌ 
காரியங்களில்‌ வேண்டா விதத்தில்‌ தலையிட்டுக்‌ கொண்டிருக்‌ 
தான, 


( 47) 

மாறவர்மன்‌ சற்தர பர்ண்டியன்‌ 1963 வரை ஆட்சி புரிந்து 
வந்ததாகத்‌ தெரிகிறது. ஆனால்‌ 7951-ம்‌ ஆண்டின்‌ முற்‌ பகு தியி 
லிருந்தே ஜடாவர்மன்‌ சுந்கர பாண்டியன்‌ என்னும்‌ இளவரசனும்‌ 
அவனுடன்‌. சேர்ந்து ஆண்டு வரலானான்‌. இவவிளவரசன 
பெரிய எண்ணங்களைக்‌ கொண்டவனாகையால்‌ வெற்றித்‌ திரு வேட்‌ 
ட்வனாய்‌ விரைந்தெழுக்கான்‌; சேர நாட்டின்‌ மேற்‌ படையெடுத்து 
அம்மலை காட்டைப்‌ பாழ்‌ படுத்தி, மலையாள அரசனைத்‌ தனக்குட்‌ 
படுததினான. 

1258-ல்‌ போசளர்களை அன்னவர்‌ இராலஜராஜனிடமிருந்து 
கவர்ந்து தமது கைக்கொண்டிருந்த தமிழ்‌ காட்டுப்‌ பகு தியிலி 
ருந்து ஜடாவர்மன்‌ விரட்டியடி.க சான்‌, காவிரியின்‌ கரையருகே 
போசளர்‌ படைத்‌ 'தலைவனான சிங்கணன்‌ என்பவன்‌ தோல்வி 
யுற்னுக்‌ கொல்லப்பட்டான்‌, 1262-ல்‌ வீர சோமேசுவரன இறக்‌ 
கும்‌ வரையில்‌, போசளர்களுடன்‌ போர்‌ நடந்துகொண்டே யிரும்‌ 
தது. ஆனால்‌ 1264-ல்‌ வீர சோமேசுவரனின்‌ மகனான இராம 
நாதன்‌ சோழ நாட்டைப்‌ படையெடுத்து, 1271-ம்‌ ஆண்டளவில்‌ 
ஸ்ரீரங்கதகையும்‌ கண்ணனூரையும்‌ கைப்பற்றிச்‌ கொண்டான்‌. 


வீரசோமேசுவரன்‌ இறக்க பின்னர்‌ சுந்தரபாண்டியன்‌ சேந்த 
மங்கல தஇ.ற்‌-களம்பிய ஒரு கலக தகை அடக்கவேண்டி யிருக்கு. 
முன்‌ ஒரு முறை சோழர்‌ தலைமையை எதிர்‌ த்தெழுக்த. கோப்பெ 
ருஞ்‌ சிங்கன்‌ என்னும்‌ பல்லவச்‌ சிற்றரச ன்‌இப்பொழுது சுந்தர 
பாண்டியனிட்ததும்‌ பகைமைகொள்ள தொடங்கினான்‌. ஆனால்‌ 
பாண்டிய மன்னன்‌ அவன்‌ காட்டைப்‌ படையெடுத்தவுட்ன்‌ அஞ்‌ 
சியொடுங்கிய கோப்பெருஞ்சிங்கன்‌ தானே வலிய வந்து. பாண்டி 
யனுக்குத்‌ இறை கொடுத்து ஈயமொழி கூறினான்‌. சுற்‌தர்பாண்டி 
யன்‌ தனக்குக்‌ தெலுங்கு ஈர்ட்டிலிரும்தும்‌ கன்னட நாட்டிலிருக் 
தும்‌ மிகுந்த உதவி கிடைக்கும்‌: என்பதைத்‌ தெரிந்துகொண்டு, 
அவன்‌ அனுப்பிய இறையை மறுத்துக்‌ தன்‌ படையுடன்‌ அவனை 
ஒடுக்க முற்பட்டான்‌. பின்னரும்‌ அவன்‌ இனி உண்மையுடன்‌ 
கீழ்ப்படிந்து திறை அளப்பதகாக்‌ மன்றாடி வேண்டவும்‌, சுந்தர 
பாண்டியன்‌ அவனை முன்போலிருக்கச்‌ செய்தான்‌. 


பின்னர்‌ அப்‌ பாண்டிய பேரரசன்‌ காஞ்சியை எதிர்த்தான்‌. 
அப்பொழுது அங்கே கண்ட்‌ கோபாலன்‌ என்ற ஒரு தெலுங்கு 
அரசன்‌ ஆண்டு கொண்டிருந்தான்‌. சுந்தரபாண்டியன்‌ கண்ட 
கோபர்லனைக்‌ கொன்று காஞ்சியையும்‌ கன்‌ கைவசப்‌ படுத்தி 
னான்‌. அங்கு நடதகீதிய போரில்‌ ஆரிய மன்னர்களின்‌ உதவியைப்‌ 
பெற்ற பல தெலுங்குச சிற்றரசர்கள்‌ அவனை எதிர்த்து 
வந்தார்கள்‌. சிதம்பரக்திற்‌ காணப்படும்‌ கல்‌ வெட்டுகளின்படி., 
அவன்‌ அத தெலுங்காகளைக்‌ கொன்று அவர்‌ படைகளை வென்று 
அவர்களுக்கு உதவியாய்‌ வந்த ஆரியர்களைப்‌ பேராற்றங்கரையள 
வும்‌ தர த இிச சென்ற துமன றி, ஒரு பர்ணர்‌ தலைவனைக்‌ காட்டிற்கு 
விரட்டினான்‌. இவவாறு அந்தப்‌ போருக்குப்‌ பின்னர்‌, சுந்தர 
பாண்டியன்‌ தமிழ்‌ நாடு முழுதையும்‌ தன்‌ தலைமையின்‌ சீழ்க்‌ 


( 8) 
கொண்டு வந்து, தெலுங்கு நாட்டில்‌ நெல்லூர்‌ அளவும்‌ தன்‌ 
ணையை நிலவச்‌.செய்தான்‌. கொங்கு நாடும்‌, கன்னட நாட்டில்‌ 
ஒரு பகுதஇயும்‌.அவன து ஆட்சியினழ்‌ வர்‌. தன. 


இவ்வாறு சுந்தர பாண்டியன்‌ நடத்திய பேர்ர்களில்‌ குலசேக 
ரன்‌, வீரபாண்டியன்‌ என்ற. இரு இளவரசர்கள்‌ அவனுக்குப்‌ 
பெருந்‌ துணையாய்‌ இருந்து வந்தனர்‌. சுந்தர பாண்டியனுக்கு 
உறவுள்ளவனாய்‌ த கோன்றுகிற வீரபாண்டியன்‌ படைகளுக்குத்‌ 
தலைமை தாங்கிக்‌ தானே நேரிற்‌ சென்று, சோழ நாட்டையும்‌ 
கொங்கு காட்டையும்‌ மற்றும்‌ பல இடங்களையும்‌ வென்று பிடித்த 
வன்‌, கி. பி. 7958-ல்‌ வீரபர்ண்டியன்‌ இலங்கைக்கும்‌ படையெடுத்‌ 
துச்‌ சென்றான்‌. இலங்கையில்‌ அப்பொழுது இரண்டு அரசர்கள்‌ 
தனித்தனியே ஆண்டு கொண்டிருந்‌ தாகச்‌ சோல்லப்படுகிற து. 
அவர்களில்‌ ஒருவன்‌ கொல்லப்பட்டான்‌. இன்னொருவன்‌ அணி 
கலன்களும்‌ யானைகளும்‌ இறை கொடுத்து அடிபணிரந்தான்‌. .௪ந்‌ 
கரபாண்டியனுடைய வெற்றிக்‌ கயற்‌ கொடியைக்‌. கோணமலையின்‌ 
உச்சியிலும்‌ இரிகூடகிரிமின்‌ உயர்‌ கோட்டிலும்‌ தானே ஊன்‌ றிய 
யதாக வீரபாண்டியன்‌.கூறிக்கொள்ளுகிறான்‌. 


ஈழ நாடு :-- 
இலங்கையில்‌ இரண்டு தனியரசுகள்‌ இருந்ததாகக்‌ கூறப்பட்‌ 
டது. அவை வட இலங்கையிலுள்ள தமிழ்ப்‌ பகுதி ஒன்றும்‌, 
கென்‌ இலங்கையாகிய சிங்கள நாடு மற்றொன்றுமாகும்‌. சோழர்‌ 
படை பெடுப்புக்குப்‌ பின்னிருந்து வட இலங்கையில்‌ தமிழர்‌ ஆட்‌ 
சியே தொடர்ந்து வந்தது. பெருமைவாய்ந்த பராக்கிரம பாகு 
, வட்‌ பகுதியையும்‌ சேர்த்து இலங்கையை ஒரே நாடாக உரம்‌ 
பெறச்‌ செய்து வைதீதான்‌. ஆனால்‌, அவனுக்குப்‌ பின்‌ தோன்‌ 
றியவர்களால்‌ அவ்வாறு கொண்டு செலுத்த முடியவில்லை. ஆக 
லால்‌ மீண்டும்‌ இலங்கையிலுள்ள தமிழர்கள்‌ வேறாகப்‌ 'பிரிக்து 
ஒரு தனியரசை அமைத்துக்‌ கொண்டனர்‌. யாழ்ப்பாண நாட்டு 
மன்னர்கள்‌ தங்களை ஆரியர்‌ என்று சொல்லிக்‌ கொள்கின்றனர்‌. 
ஆகவே, அவர்கள்‌ சேர சோழ பாண்டியராகிய தமிழ்க்குல மன்‌ 
னர்‌ வழியைச்‌. சேர்ந்தவர்களாய்‌ இருக்க முடியாது. அவர்கள்‌ 
எவ்விதம்‌ முளை த. தனர்‌ என்பதே விளங்கவில்லை. சோழர்‌ பேரர 
சின வீழ்ச்சிக்குப்பின்‌ இலங்கை மன்னனாயிருக்க விஜயபாகு என்‌ 
பவன்‌ ஒரு கலிங்ககதஇளவரசியை மணந்துகொண்டான்‌. அக்கர 
லவழக்கப்படி அந்த மணத்தின்‌ மூலமரய்க்‌ கலிங்கத்‌ இலிருந்து 
பல அரசிளங்குமாரர்கள்‌ மன்னனுக்கு மைத்துனர்‌ என்ற முறை 
யில்‌ இலங்கைக்கு வந்‌ திருக்கக்‌ கூடும்‌. கலிங்கர்களுடைய செல்‌ 
வாக்கு காளாவட்டதக்தில்‌ இலங்கையிற்‌ பெருகிக்கொண்டே வந்து 
- முடிவில்‌ கலிங்க மகா எனனும்‌- கலிங்கன்‌ ஒருவன்‌ இலங்கைக்கு 
மன்னனாகவே வந்துவிட்டான்‌. இக்கலிங்க மகா என பவனுடைய 
இன ததவராய்‌ ஆரிய நாகரிகப்‌ பண்புகளில்‌ தோய்ந்‌ இருந்த கலிங்‌ 
காகளே சிங்கை அல்லது சிங்கபுர ஆரிய குலத்தார்‌. என்று 
சொல்லிக்கொண்டு, யாழ்ப்பாண மன்னர்களாய்‌ அமர்ந்‌ இருக்கக்‌ 
கூடும்‌, யாழ்ப்பாண மன்னர்களின்‌ பலம்‌ நாளுக்கு நாள்‌ வளர்ந்து 


(8) 


வக்து அவர்கள்‌ சிங்களர்களை இராஜா கக என்னும்‌ மாகாணத்‌ 
அககப்பால்‌ கள்ளிவிட்டனர்‌.  பிபிலைக்கு வட்க்கே ரோகன மாகா 
ணத்தின்‌ ஒரு பகுதிகூட யாழ்ப்பாண நாட்டோடு சேர்க்கப்பட்‌ 
உது. இவவாறு யாழ்ப்பாணததிலிருந்தும்‌ பாண்டியிலிராந்‌ தும்‌ 
தமிழர்களால்‌ வரு த்தலுற்ற சிங்களர்கள்‌ இலங்கைக்கு ஈடுவிடத்‌ 
தும்‌ மேலைப்‌ பகு தஇியிலுமுன்ள கோட்டை அரண்களுக்கு த்‌ தங்கள்‌ 
தலை நகரை மாற்றிக்‌ கொண்டனர்‌. வீரபாண்டியனால்‌ கூறப்பட்‌ 
முள்ள இரண்டு இடங்களுள்‌, கோணமலை என்னும்‌ தமிழ்ப்‌ பெயர்‌ 


-தரிகோணமலையைக்‌ குறிக்கன்ற து. இரிகூடகிரி என்னும்‌ சிங்க . 


ளப்‌ பெயர்‌ கண்டிமா வட்டத்திலுள்ள மூன்று. கவடாய்‌ முளை த்‌ 
தெழுந்த ஒரு மலைச்சிகர கதைக்‌ குறிப்பதாகும்‌. 


மாறவர்மன்‌. குலசேகரன்‌ (1268-1810) — 


சுந்தர பாண்டியனுடைய ஆட்சி முடிக்ததும்‌; அவனுக்குக்‌ 


'கீழிருந்‌ துவம்‌, த மாறவர்மன்‌ குலசேகரன்‌ என்பவன்‌ அரசனானான்‌. 


அவன்‌ ஆட்சி பேற்றவுடனே சேரநாட்டில்‌ எழும்‌த குழப்பங்களை 
யெல்லாம்‌ ஒடுக்கினான்‌, அவனுக்கு நான்கு தம்பிமார்கள்‌. அவா 
கள்‌ ஒவவொருவரும்‌ பாண்டியப்‌ - பேரரசின்‌ வெவ்வே நிடங்களில்‌ 
பிர இகிஇயாக இருந்து ஆட்சி செய்கனர்‌. அவர்கள்‌ மிகவும்‌ ஒற்‌ 
அமைய டன்‌ ஆண்டுவந் ததால்‌ அவர்கள்‌ காளில்‌ பாண்டியப்‌ 
பேரரசு உச்சநிலையை அடைந்து செழிப்புற்றது. . ட 
1284 ல்‌ இலங்கையைப்‌ போர்‌ செய்து மீண்டும்‌ கைக்கொள்ள 
வேண்டிய தாயிற்று. உண்மையில்‌ இலங்கை அவ்வேளையில்‌ கல 
கங்களாலும்‌, பஞ்சத்தாலும்‌, கோய்களாலும்‌ பெரும்‌ துன்பத்‌ 
இற்கு உட்பட்டிருக்குகால்‌, சிங்களமன்னன்‌ தன்‌. பாட்டைப்‌ பார்த்‌ 
துக்கொள்வதே பெரும்‌ பாடாயிருக்கது. முதலாம்‌ புவனேகபாகு 
என்பவன்‌ யபாஹுவா என்னும்‌ அரணிலிருக்து ஆண்டு வந்த 
தால்‌ தமிழர்‌ படை தன்‌ அருகில்‌ வரமுடியாது என்று எண்ணி 
யிருக் தான்‌. குலசேசரன்‌ கன்‌ படைக்‌ தலைவனான ஆரியச்‌ சக்கர 
வர்த்தி என்பவன்‌ வசம்‌ ஒரு வலிய படையைக்‌ கொடுது அனுப்‌ 
பினான்‌. சிங்களர்‌ முழுக தோல்வியடைக்‌ தனர்‌. ஆரியச்‌ சக்கர 
வாதி அவர்களின்‌ கலைககரைப்‌ பிடி த்து, அங்கிருக்க திநப்‌ பண்‌ 
டமாகிய புததர்‌ பிரானின்‌ பல்லையும்‌ பாண்டிநாட்டிற்கு எடுத்துச்‌ 
சென்றான்‌. பன்னிரண்டு நூற்றாண்டுகளுக்கு மேலாகச்‌ சிங்களர்‌ 
களால்‌ கண்ணும்‌ கருக்குமாய்ச்‌ சேமித்து வழிபட்டுவரும்‌ நினை 
வப்‌ பொருளாகிய புத்தரின்‌ பல்லை அவ்வாறு கொண்டு சென்ற 
தால்‌ நாடு முழுதும்‌ ஒரே ஏக்கமாயத்‌ துக்கம்‌ குடிகொண்டிருக்‌ 
அது. ஆனால்‌ பர்ண்டியர்கள்‌ விடாது இருபது ஆண்டுகளாய்‌ 
லங்கையைத தங்கள்‌ கேர்‌ ஆட்சியில்‌ வைத்து நடத்தினர்‌. 
கி. பி. 1802 ல்‌ பராக்கிரமபாகு என்னும்‌ ஒரு சிங்கள இளவரசன்‌ 
பாண்டிநாடு சென்று, மன்னனைக்‌ கண்டு சிங்களர்களுக்காகப்‌ பரி 
ந்து பேசினான்‌. புதீதர்‌ நினைவாகக்‌ தாங்கள்‌ பூசிக்கும்‌ ௮வரு 
டைய பல்லாகிய திருப்பண்டக்தைக: இருப்பிக்‌ கொடுக்கும்படி 
குறையிரக்து நின்றான்‌. பெருந்தன்மைவாய்ந்த . குலசேகரனும்‌ 
அவ்வாறே கொடுத்தனுப்பினான்‌. . புவனேகபாகுவை வென்று 


ச்‌ 


இலங்கைத்தீவு முழுதையும்‌ ஒரு: குடைக்கீழ்‌ கொண்டுவக்தக தாக 


பனி 
நந 
2 | 
இ. 
[ 


உணர்‌ அல அரக 
அரள மரக கான னரா ஒலகம்‌ நா? 


(: 90' 1) 


யாழ்ப்பாண வைபவமர்லையிற்‌ குறிக்கப்பட்ட ' ஐயவீரசிய்கை— 
ரியன்‌ ! என்னும்‌ யாழ்ப்பாண அர சனோ மேலே குறித்த அமி 
pr சக்க்ரவர்‌ தீதியரய்‌ இருக்கல! ரம்‌. அவன்‌ அவவாறு 2. ங்களார்‌ 
களோ வென்றது பா அரசனின்‌ பொருட்டாகவே போ லும்‌. 
எனெனில்‌ பன்னிரு , 9), ண்டுகள்‌ கழித்த, சிங்களர்‌ வழக்கம்போல்‌ 
ஒட ழுங்காக, 7 வதி செலு, சதி (வருவ! ர்கள்‌ என்னு பார ய அர 
மனா உறுதி கூறிய பின்‌ னரே, பசாக்கிரமபாகுவி ற்குச்‌ சிங்களர்‌ 
பட்டத்தைச்‌ சிங்க ஆரியன்‌ மீண்டும்‌ அளித்தான்‌ எனறு கூறப்‌ 
பட்டுள்ளது. 
நெடுங்காலம்‌ நடம்‌ துவக்க குலசேகரனின்‌ ஆட்சி மிகவும்‌ 
செழிப்புற்று வினம்கிய து. வென்‌ அண்ட்‌ [1] ஈடுகளிலிருக்‌ த 
பெருஞ்‌ செல்வம்‌ வம்து குவிந்தது. வெனிஸ்‌ நகரத்இலிருக்‌ ந்து 
காடுகலாச்‌ சுற்றிப்பார்க்க வக்கு. மார்க்கோ போலோ என்பவர்‌ 
குலசேகரனின்‌ இரு வோலக்கச்‌ 9 ரிறப்பைக கண்டு வியந்து அம்‌ 
மன்ன ணுக்கு ருந்த செல்வ வன க தப்‌ பலப்படப்‌ பார ஈட்டி. எ மு.க இ 
வுன்ள்‌ ஈர்‌. அங்‌ ம்‌ அராபிய வணிகர்கள்‌ கொண்டுவரும்‌ குதிரை 
கன கர்வ தற்‌ து. ௭ வவள வு பொருள்‌ அன்‌ னி வீ சப்பட்டது 
or பஸ, அழகு, றச்‌ சி, தி ரிக்கி ரர்‌. தனது பெரிய வலிய படை 
க்க ௪ குலீசேகர மன்னன்‌ ஆண்டு ஒன்‌ அக்குப்‌ ப.இணாயிரம்‌ 
ம கொடுத்து வாங்கி ன தாகச்‌ சொல்லப்படு 


J 


பரிகள்‌ வீத ௨ 


'இறறு. தமிழ்‌ நாம்டுக்‌ குதிரை வீ சார்கள்‌ அங்கவடி ஒன ணும்‌ 


இல்லாமே ல குதி னர்‌ மீ இிவர்ம்தூ செல்வது பேய்கள்‌ பறப்பது 
பே பான்‌ நிருக்கு கும்‌ என்‌ ஆ மார்க்ேகோயபேர்லோ எழுதியுள்ளார்‌. 
ஆனால்‌ காலாட்‌ படை வீராகண்ப்‌ பற்றி வீ | வருக்‌( து மதி கயபா 


எண்ணம்‌ கிடையாது. ஏனெனில்‌, அவர்கள்‌ 1 [லால்‌ ௨ ண்ண 
1மரம்டார்கள்‌. உயிர்க்‌ கொலை செய்யமாட்டார்கள்‌ எ ன்று 
றார்‌ கக்க லோ... தக்கிண அதின்‌ பெரும்‌ பரு யையும்‌ இலங 


ஊமைத்‌ தமிழ்‌ மக்கள்‌ ஆண்டிருந்‌ அம்‌: கூட்‌, தமி ழ்ப்‌ போர வீரா்‌ 
களுக்கு த்‌ க ரங்‌ த பெ ாரு படை கள்‌ அளிக்கடுபட வில்லை. வாளும்‌ 
வே லுமே அவர்கள்‌ வழங்கி வம கன ர்‌, பொ ட்ட ம்ல்த்ட்ய யே மூட்‌ 
நம்பிக்கைகளும்‌ குருட்டுக்‌ கொள்கைகளும்‌ மலிக்து காணப்பட 
னவாம்‌. மூத.திச்குளிப்பவச்‌ கள்‌ நீரில்‌ மூழ்கு தமன, பார்ப்பனர்‌ 
கள்‌ மந்திரம்‌ போட்டுப்‌ பெரிய ஆள்‌ விழுங்கி மின்௧களை விலகச்‌ 
செய்வார்கள்‌ என்று நம்பி, A. தற்காமது தாம்‌ வாரி எடுக்கும்‌ இப்‌ 
பிகளில்‌ இருபதில்‌ ஒரு அந்த பார்ப்பனர்களுக்குக்‌ 
கொடுக்கப்பட்டு வந்தது என்று மார்க்கோபோலோ கூறியுள்‌ 
ளார்‌. வாசப்‌ என்னும்‌ மற்று ரு சரித.தி இர நூலார்‌, பாண்டி மன்‌ 
னர்‌ வெளி நாடுகளோடு வாணிகம்‌ ஈடீக்தி வற்ததைப்‌ பற்றிக்‌ 
2.கரிவிக்கி ரச்‌. கிழக்கே மலாய்‌ ஷம்‌ முதலிய நாடுகளிலிரும்‌ 
தும்‌, வடக்கே இம்இ சிதி , Ww, நலிய இ. ங்களிவிறாம்‌, தும்‌, மேற்கே 
ஈராக்‌, கூர்‌: சண்‌ (த, கலிய ஈஈடுகளி 'விறாம்‌.. தும்‌, ஐ! ராப்பிய நஈடுகளி 
விரும்‌ தும்‌, பாண்டி. யாகளுடை ய றந்த துறை முகப்பட்டினமான 
காயலுக்குப்‌ கப்பல்‌ கப்பலாய்ப்‌ பண்டங்கள்‌ வந்து இறக்குமதி 
யான, காக வாசப்‌ எழுதியுள்ளார்‌. இவ்வாறு கமீழ்‌ காடு, ஆஅ 
ஆரற்றாண்டு டிகள்‌ க்கு முன்புகூட: அவ்வளவு புகழும்‌ செனிபபும 
கொண்டு விளங்க மிரும்‌ இருக்கிறது. 


்‌ 


தஞ்சாவூர்‌ மாஜாரஜன்‌ கோவில்‌ 


அத்தியாயம்‌-_4. 


மிழ்‌ அரச குடும்பங்களின்‌ வீழ்ச்சி. 

குலசேகரனுக்குச்‌ தன்‌ இல்லக்கிழத்தியான அரசியிட்ம்‌ சுற்‌ 
கரபாண்டியன்‌ என்ற மகன பிறந்தான்‌. இதைத்‌ தவிர அவன்‌ 
பணிப்‌ பெண்களில்‌ ஒரு காமக்கிழ த்தியையும்‌ வைத்திருந்தான்‌. 
அவளுக்கு வீரபாண்டியன்‌ என்ற ஒரு மகன உண்டு. விரபாண்‌ 
யன்‌ சுந்தரபாண்டியனுக்கு வயதில்‌ மூத்தவன்‌. ஆள்‌ அடுக்கா 
னவனாய்‌ எதற்கும்‌ துணிந்து முன்நிற்கக்கூடியவன. ஆதலால்‌, 
வீரபாண்டியனைக்‌ குலசேகரன்‌ 1296-லிருந்து அரசியற்‌ காரியங்‌ 
களைத்‌ கன்னோடு கூட இருக் து கவனித்து வரும்படி செய்தான்‌. 
அந்தரபாண்டியனும்‌ 1305-லிருந்து அரசியலிற்‌ புகுகீதப்பட்டா 
ஆம்‌ அவனுக்கு, வீரபாண்டியனைப்‌ போல்‌ அவ்வளவு முதன்மை 
அளிக்கப்படவில்லை.  1210-க்கும்‌ 1811-க்கும்‌ இடையில்‌, குலசேக 
ரன்‌ தனது முடியை கன்‌ மக்கள்‌ இருவரில்‌ ஒருவனுக்குக்‌ கொடுக்‌ 
துவிட வேண்டுமென்று. எண்ணலுறு, தன மூக்க மகனாகிய 
வீரபாண்டியனுக்கே பட்டம்‌ கட்டிவைப்பதென்று முடிவு செய்‌ 
கான்‌. சுந்தரபாண்டியனுக்குக்‌ கோபம்‌ பொங்கி எழுந்கது, 
அந்த வேகத்தில்‌ தனது தற்கையாதிய மன்னனைக்‌ கொல்செய்து 
விட்டு, படையின்‌ உதவியைக்‌ கொண்டு தானே பாண்டியப்‌ பேர 
ஏசன என்று முடி கூடிக்கொண்டான்‌. 


நாற்பத்து நான்கு ஆண்டுகளாக ஆண்டு வந்து குலசேகர்னி 
மத்தில்‌ குடிமக்களுக்கு அளவு கட்ந்த அன்பு இருக்கது. அவன்‌ 
கொலையுண்டான என்ற செய்து பாண்டியப்‌ பெருகாடெங்கும்‌ பர 
வியதும்‌ ஒரே கொர்தளிப்பாகிக்‌ குமுறியது. தந்தையைக்‌ 
கொன்ற கைதவனைப்‌ பழிவாங்கும்‌ வீரபாண்டியன்‌ : 
ஒரு படையைக்‌ திரட்டினான்‌. பல்‌ சிற்றரசர்கள்‌ அவனுக்கு 
உ கவியாககி களம்பினர்‌. நாடு முழுவதுமே அவன்‌. பக்கலில்‌ 
இருக்கது. அப்படி யிருந்தும்‌, முதலில்‌ அவனுக்குச்‌ சிறிது 
மீதால்வியே கிடைத்தது. ஆனால்‌ அவன்‌ விடவில்லை. மறுமுறை 
யில்‌ மதுரை அவன்‌: கையில்‌ அகப்பட்டது. சும்‌ தரபாண்டியனின்‌ 
படைமாருகம்‌ அறைக்கு பூளையர்யெது. தோல்வியும்‌ மானமும்‌ 
“பொறுக்கமாட்டாமல்‌ நாட்டை.விட்டு ஓடினான்‌. எவ்வாறு மது 
கெட்டுக்‌ தன: க) கயைக கொன்றானோ அதுபோலவே இப்பொ 
முதும்‌ தன தாய நாட்டை முஸ்லீம்களுக்குக காட்டிக்கொடுக்க 


லுற்றான்‌. 


சோழன்‌ இராஜேக்இரன்‌: ஆட்சியில்‌ வட்‌ நாட்டில்‌ நிகழ்ந்த 
முஸ்லிம்‌ படையெடுப்பைப்‌ பற்றி நாம்‌ சிறிது பார்த்தோம்‌. இரா 
ஜேர்‌ திரன்‌ வங்காள கையும்‌ மற்றும்‌ கீழை ஆரியாவர்த்த, குத 
அள்ள சில காடுகளையும்‌ பிடிப்பதில்‌ முனைந்திருந்த பொழுது, . 
. அங்கள்‌ ஆட்சியின்‌ கீழ்‌ விழுந்த வடமேற்குப்‌ பகு தியை முஸ்லீம்‌ 
கள்‌ பலப்படுத இக கொண்டுவந்தார்கள்‌. அதற்குப்பின்‌ வந்த 


( 92 ) 


மும்‌ தாறு ஆண்டுகளில்‌ வ்ட்‌ இம்‌ தியாவில்‌ ஒன்றன்பின்‌. ஒன்றாகப்‌ 
பல முஸ்லீம படையெடுப்புகள்‌ பொங்கி எழுந்‌ துகொண்டே யிருக்‌ 
கன. “சோழர்‌ பேரரசின்‌ வீழ்ச்சிக்குப்பின்‌ அவர்கள்‌ தெற்கே. 
தக்கிணத் துள்ளும்‌ புகுந்து பரவலாயினர்‌. 


்‌ அகேகமாய்‌ அங்குள்ள இந்து அரசர்கள்‌ அனைவரும்‌ தோல்‌. 


வியுற்றும்‌ வலிகுன்‌ நியும்‌ தங்கள்‌ நிலையை இழக்கலானார்கள்‌. பதி 


னானகாவது நூற்றாண்டின்‌ கொடக்க த்தில்‌ இந்து ஆட்சி எனப தூ: 
தென்‌ இக்தியாவில்‌ மட்டும்‌ காணக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டது... 


அங்கும்‌ முஸ்லீம்கள்‌ விடாது விரட்டிக்கொண்டு வந்து, முதலா . 


வதாகத தெற்கே போசளாகளை த சாக்கினர்‌. போசளர்கக£ச 
சுந்தரபாண்டியன்‌ 1262-ல்‌ தமிழ்‌ காட்டின்‌ வட்‌ பகுதியிலிருந்து: 
எவ்வாறு விரட்டினான்‌ என்பதை முன்னரே பார்த்துள்ளோம்‌... 
சுந்தரபாண்டியன்‌ இறந்த பின்னர்‌, அவர்கள்‌ ஹம்பி என்னும்‌. 
இடதைத்‌ தங்கள்‌ தலைநகராகக்‌ கொண்டு மீண்டும்‌ கங்கள்‌ ஆட்‌ 
சியை ஏற்படுத்தியதாக த தெரிகிறது. 


, போசளர்கள்‌ தமிழ்‌ நாட்டையொட்டி. வட்க்கே யிருந்த கன்ன 
ட்ப்‌ பகு இயையும்‌ தெலுங்கு ஜில்லாக்களையும்‌ பிடித்துத்‌ கங்கள்‌ 
கிலையை வலிபெறச செய்தனர்‌. முஸ்லீம்களின்‌ வரவை அவர்கள்‌ 


மிகத்‌ திறமையாக எதிர்த்துச்‌ சிறிகளவுக்குச்‌ தடுத்து நினத்து 


வாராயினர்‌. அம்நெருக்கடியான நேரத்தில்தான்‌ சன்‌ தந்கை 
யைக்‌ கொன்ற சுந்தரபாண்டியன்‌ முஸ்லீம்‌: படைத்‌ தலைவனான 
, மாலிக்காபூர்‌ என்பவனுடைய உதவியை நாடிச்‌ சென்றான்‌... 
இத்‌ தெரிக்க வீரபாண்டி.யன்‌ காலம்‌ தாழ்க்காது குதிரைப்‌: 
படையும்‌, காலாட்‌ படையும்‌ கொண்ட. ஒரு பெரிய தானையை 
முஸ்லீம்களை த கடுப்பதற்காகப்‌ போசளர்களுக்கு உதவியாய்‌ 

அனுப்பினான்‌. ஆனால்‌ வஞ்சகனான சுக்கரனின்‌ உதவியைக்‌: 
கொண்டு, மாலீக்‌ காபூர்‌ போசளப்‌ படைகளோடு போர்‌ செய்வ 
கைக்‌ தவிர்ந்து வேறொரு வழியாய்க்‌ தமிழ்‌ காட்டினுள்‌ திமு கிமு 
வென்று நுழைந்துவிட்டான்‌. தமிழ்நாடு பிளவுபட்டு, உடன்‌ 
பிறப்பாளர்களுக்குள்‌ இரு கட்சிகள்‌ இருந்து வந்ததால்‌ முஸ்லீம்‌ 
படையினர்‌ பல நகரங்களை எளிதில்‌ பிடித்துவிட்ட்தாக, வாசப்‌: 
எனும்‌ முஸ்லீம்‌ ஆசிரியர்‌ எ மூ இய ள்ள ரர்‌, மாலீக்காபூர்‌ 
மதுரையை அடைந்ததும்‌, அக்நகர்‌ கைவிட்ப்பட்டுப்‌ பாழென 
கின்றது, கோயிலின்‌ அருகே சில யானைகள்‌ மட்டும்‌ காணப்பட்‌ 
டன. முஸ்லீம்கள்‌ கோயிலினுட்‌ புகுந்து சூறையாடி. நிறைந்த 
செல்வ த்தைக்‌ கொள்ளைகொண்டனர்‌. ஏனெனில்‌, பாண்டியிலே: 
(யே தங்குவது என்ற எண்ணம்‌ அவர்களுக்குக்‌ இடையா து. 


மதுரைக்குச்‌ தெற்கே வேண்டுமென்றே வீரபாண்டியன்‌ பின்‌ 
வாங்கியிருக்தான்‌.. ஆகலின்‌, இப்பொழுது ஒரு பெரிய யானைப்‌: 
படையுடன்‌ இடீரெனசு கோனறி மாலீக்காபூரைப்‌ பாண்டி நாட்‌ 
டை விட்டுக்‌ துர த.தினான்‌. ஆனால்‌ அவ்வாறு ஓடும்பொழு தூ 
மாலிக்காபூர்‌ கணக்கற்ற பொன்‌ நிறைக்க தனது கொள்ளைப்பெொ 
ருள்களையெல்லாம்‌ விடாது வாரிக்கொண்டே போய்விட்டான்‌. 


(985) 


இவ்வாறு. முதன்‌ மதல்‌ ஏற்பட்ட முஸ்லீம்‌ படையெடுப்பு 
அதிரவன காய்க்க பனிபோல மறைந்தகதேயோானாலும்‌, ௮.தன கேர்‌. 
விளைவாக, பாண்டியரின்‌ பேரரசு குலைந்து கவிழ்வதாபகிற்று. 
பாண்டி நாட்டில்‌ உள்நாட்டுப்‌ போர்‌ வளம்பி, முஸ்லீம்களும்‌ தாக்‌ 
கலுற்றவுட்ன்‌, தெலுங்கர்களும்‌, சோழர்களும்‌ பாண்டியர்‌ தலை 
மையை இகழ்ந்து உகறிவிட்டனர்‌.. வீர பாண்டியன்‌ உள்‌ நாட்‌ 
க குழப்பங்களை அடசகவேண்டியிருக்ககால்‌, வெளிகாடுகளில்‌ 
ஒன்றும்‌ செய்வ தற்கில்லை. 


_ முஸ்லீம்‌ கொள்ளைக்காரர்கள்‌ ஒருவாறு ஒழிக்கப்பட்டவுடன்‌, 
இரவி வர்மன்‌ குலசேக்ரன்‌ என்னும்‌ சேரநாட்டு மன்னன்‌, பாண்‌ 
ஆயர்களை வஞ்சம்‌ தீர்ப்பதற்கு அது கான்‌ தகுந்த சமயம்‌ என்று 
எழுந்தான்‌. அவன்‌ பாண்டி. நாட்டைப்‌ படையெடுத்து, வீர 
பாண்டியனையும்‌ சுந்தர பாண்டியனையும்‌, பொருதழித்து, அன்‌ 
கிருந்த நேரே காஞ்சிவரையிற்‌ சென்று, அங்கே பேரரசுப்‌ பட்டம்‌ 
சூடினான்‌. ஆனால்‌ அவன்‌ பெருமையும்‌ புகழும்‌ சிறிதளவே கின்‌ 
அன. காஞ்சிக்கு வடக்கே ஆண்டுகொண்டிருந்த தெலுங்க அர 
சன தனது படைத்‌ தலைவனான முப்பிடி நாயககனை அனுப்பிக்‌ 
குலசேகரனை எ௫ிர்க்கச செய்தான்‌. முப்பிடி நாயக்கன்‌ சேரர்‌ 
“பேரரசின்‌ வென்ற நாடுகளைப்‌ பிடுங்கிக்கொண்டு, அவனை வெ 
அங்‌ கையனாய்ச சேரநாட்டிற்குள்‌ ஓட்வை த்தான்‌. மேலும்‌, 


அவன்‌ தமிழ்நாட்டின்‌ வடபகு தியாயெ காஞ்சியையும்‌, சோழஙர்ட்‌ 


டையும்‌ தெலுங்கர்‌ ஆட்சிக்கு உட்படுத தி, வட பாண்டி நாட்டை 
ஆண்டுகொண்டிருந்த சுந்தர பாண்டியனையும்‌ தெலுங்க அரசனுக 
குக கப்பம்‌ கட்டிக்கொண்டுவரும்படி செய்தான்‌... 1319-ல்‌ சுந்தா 
. பாண்டியன்‌ இறந்தான்‌. அவனுக்குப்‌ பின்னர்‌, வீர பாண்டியன்‌, 
காட்டைச்‌ செப்பனிட்டு முன்னிருக்கு நிலைக்குக்‌ “கொண்டுவந்து 
-விடவேண்டுமென்று ஆன; முயற்கெளைச செய்தான்‌. அவ்வாறு 
அவன்‌ ஒருவழியாக நாட்டை ஒழுங்குபடு த தககொண்டிருக்கை 
யில்‌ இரண்டாவ துமுழையும்‌ ஒரு முஸ்லீம்‌ படையெழுசசி கிளம்பி 
அவனை நெருக்க ஆரம்பித்தது. இந்த இரண்டாவ அமுறை வந்க 
முஸ்லீம்‌ படை கொள்ளையடிப்ப கற்கென்றே டில்லி சுல்‌ கானால்‌ 
அனுப்பப்பட்டிருக்‌ தது. அதற்குப்‌ படைத்‌ கலைவனாயிருக் த 
. குஸ்ரூகான்‌ வழிகெடுகிலும்‌ ஒரு கோயிலையாவ து: உருப்படியாய்‌ 
விடவில்லை, அவன பாண்டிநாட்டையும்‌ பாழ்படுத்து, முடிங்க 
வரையில்‌ கொள்ளையடிதஅக்கொண்டு இரும்பினான்‌. 


இவ்வாறு கொந்து நலிவுற்ற தமிழ்‌'மக்கள்‌, மீண்டும்‌ மூன்றா 
வது முறையாக 1830-ல்‌ மற்றொரு முஸ்லீம்‌ படையால்‌ தாக்குண்‌ 
னர்‌. புதிதாக டில்லிக்குப்‌ பேரரசனான மகம்மது-பின்‌-துக்ளாக்‌ 
என்பவன்‌ தென்கோடி நாடான பாண்டியைத்‌ தன்‌ அரசோடு 
சேர்‌ ததுக்கொள்ள ஆவல்கொண்ட்வனாய ஜலாவு இன்‌-அஷன்‌- 
ஷா என்னும்‌ தன்‌ படை த தலைவனைப்‌ பாண்டிகாட்டின்மேல்‌ எவி 
னான்‌. முஸ்லீம்‌ படை மிக எளிதில்‌ தமிழர்‌ படையை வென்று 
மதுரையைக்‌ கைப்பற்றியது. மதுரைக்கு முதல்‌ முஸ்லீம்‌ பிரதி 
கிதஇியாக நியமிக்கப்பட்ட ஜலாவு தீன்‌, விரைவில்‌ தானே தனி 


( 94 ) 


முறையில்‌ சுல்‌ தானாக இருந்து ஆட்சிபுரியத்‌ கொடங்கி, மதுளைக்‌ 
குச்‌ சுற்றிலுமுள்ள பல இடங்களையும்‌ சிறிது சிறிதாக வென்று 
கைக்கொண்டு பலவானாகிவிட்டான. 


மதுரை சுல்தானகளுக்கு த தலைககரைசசராந்க சுற்றுவட்டா 


ரததில்மட்டும்‌ அவாகள்‌ அதிகாரம்‌ செல்லக்கூடிய காய்‌ இருக்க. 
கே தவிர, மற்ற நாட்டுப்புறங்களின்‌ உட்பகு இகளில்‌ பாண்டிய: 
மரபைச்‌ சார்ந்த இளவரசர்களே தனித்தனி முறையில்‌ ஆட்சி: 
செலுத்‌ திவக்கனர்‌. இவ்வாறு, தலைநகரில்‌ ஒருவர்‌ அதிகாரமும்‌, 
ஒதுங்கிய .நாட்டுப்புறங்களின்‌ உட்பகு இகளிற்‌ பலர்‌ அ௮.இகாரமு- 
மாய்‌, காட்டிம்‌.பல பிளவுகள்‌ ஏற்பட்டன. அதனால்‌ காடெங்கும்‌. 
அடக்குமுறையும்‌ ஒழுங்கு தீ இட்டமும்‌ ஏற்படுவதற்கு வழியில்லை... 
மதத்தின்‌ பெயரால்‌ முஸ்லீம்கள்‌ செய்த கொடுமைகளுக்கும்‌. 
கணக்கில்லை. தமிழ்நாடு சீரழிந்து அல்லோல கல்லேஈலப்பட்ட து... 


்‌ மதுரை சல்‌ தான்களுடைய கொடுங்கோலாட்சி சல ஆண்டு: 
களே நிலை கின்றதெனினும்‌, எத்தகைய கொடுமை இழைத்து: 
வக்ததென்பைத மதுரா விஜயம்‌ என்னும்‌ வடமொழிக்‌ காவியத்‌ 
அல்‌ விளங்கக்‌ காணலாம்‌. அக நூல்‌ பாண்டி காட்டிலிருந்து முஸ்‌: 
லீம்‌ ஆட்சியை எம்த வீரன்‌ ஒழித்தானோ, அந்த வீரனுடைய 
மனைவியின்‌ கையால்‌ எழுதப்பட்டுள்ளது. கோயில்கள்‌ தகர்க்‌ து: 
பசழடையவும்‌ அங்கு நரிகள்‌ ஊனையிட்டுக இரிக்கனவாம்‌. அவ்‌ 
வேளையில்‌. காவிரியாறுகூட்ப்‌ பெருக்கெடுத்துத்‌ தமிழ்‌ நாட்டை 
அழிக்கக்‌ தலைப்பட்ட து. காடெங்கும்‌ ஊர்ப்புறங்களில்‌ முரட்டுக்‌. 
அருககர்களின மிரட்டற்‌ பேச்சு ; வெந்து எரிகின்ற பிணங்களின்‌ 
புலால்‌ நாற்றம்‌, ஓர்‌ ஒழுங்கோ, நீதியோ இடையாது. ' புன்மை. 
யுற்ற இராவிட, மக்களின்‌ முகத்தில்‌ ஏக்கமே குடிகொண்டிரும்‌. 
அது. 


ஆயினும்‌, பாண்டியகுல இளவரசர்கள்‌ முஸ்லீம்‌ பலைவர்களு. 
டன்‌ போராடுவதை விடவில்லை. போசளர்களோடு ஒஓதிதுழைக்‌. 
துப்‌ போராடுவாராயினர்‌. ்‌ 


ச 
சுமார்‌ 1840-ல்‌ மதுரை சுல்‌ தானால்‌ கண்ணனூர்க்கொப்பம்‌: 
என்னும்‌ இட்த்தில்‌ 2பாசள அரசனான மூன்றாம்‌ வீர்‌ வல்லாளன்‌. 
என்பவன்‌ முறியடிக்கப்பட்டான்‌. அதிலிருந்து இருபது ஆண்டு 
களாக முஸ்லீம்களைப்‌ பாண்டிகாட்டிலிருந்து ளெப்பவே முடியா து 
போலத கோனறியது. 


, ஆனால்‌ அந்த வேளையில்‌, துங்கபத்இரை ஈஇக்கரையிலுள்ள 
கன்னட அரசாயெ விஜய நகரம்‌ முஸ்லீம்‌ எ இரிகளை த. தொலைப்ப 
தற்காக சிறு சிறு கன்னட அரசுகளையும்‌ தெலுங்க அரசுகளையும்‌. 
ஒன்று சோதகதுப்‌ பலப்படுத்திக்கொண்டு, தெற்கு நோக்கியே 
வந்துகொண்டிருந்தகது. சுமார்‌ இ.பி, 1864-ல்‌ தமிழப்‌ பகுதியா 
கிய காஞ்சி என்ற தொண்டை நாடும்‌ விஜயககரப்‌ பேரரசின்‌ €ழ்‌. 
வந்து சேர்ந்தது. விஜயநகரப்‌ படைத தலைவன்‌ குமார கம்பண 
ணைன என்பான்‌ காஞ்சியில்‌ தங்கியிரும்தபொழுது முஸ்லீம்‌ கண 


(95) 


டுங்கோன்மையை ஆற்றாத பர்ண்டியர்கள்‌, அவனிடம்‌ சென்று 
முறையிட்டனர்‌. வீரபாண்டியன்‌ என்பவன்‌ அப்பொழுது தென , 
பாண்டிகாட்டை ஆண்டுகொண்டிருக்கான்‌. அவனுடைய ஆட்சி 
யின்‌ முப்ப த தகொனறுவது ஆண்டில்‌ செதுக்கப்பட்ட ஒரு கோ 
யில்‌ கல்வெட்டில்‌, குமார கம்பண்ணன்‌ மதுரைக்குப்‌ படையெடு 
திதுவந்து சல்‌ கான்‌ ஆட்சியை ஒழித்த வரலாறு கூறப்பட்டுள்‌ 
ளது, அக்கல்வெட்டில்‌ சொல்லியபடி, காலமோ துலுக்கர்கள்‌ 
காலமாய்‌ இருந்தது ; கோயில்‌ நிலங்களுக்கும்‌ வரி விஇக்கப்பட்‌ 
டது) எனினும்‌ கோயிற்‌ பூசைகள்‌ குறைவற நட்ந்‌ தறவேண்டும்‌. 
ஆதலால்‌ ஊர்க்குடியான மக்கள்‌, முறை வைத்துக்கொண்டு, 
€காயில்‌ நிலங்களைப்‌ பயிரிட்டுவந்தனர்‌. இந்த வேளையில்‌ கம்‌ 
பண்ண உடையார்‌ தோன்றி, துலுக்கர்கை ஒழித்து, ஒழுங்கு 
முறைகொண்ட அரசாட்சியை நாடெங்கும்‌ நிலவச்செய்து, முன்‌ 
போல்‌ கோயில்‌ வழிபாடுகள்‌ முறையாய்‌ நடந் துவருவைக்‌ கண்‌ 
காணிப்பகற்காகப்‌ பல நாயக்கர்களையும்‌ / நியமி த கருளினார்‌.”? 
எட்டு ஆண்டுகள்‌ வரையில்‌ முஸ்லீம்களோடு போர்‌ நடந்துவந்‌ 
கீது. அகன்‌ பின்னர்‌, 7876-ல்‌ மதுரை பிடிபட்டு, ்‌ முஸ்லீம்‌ 
படைகளும்‌ திராவிட நாட்டினின றும்‌ துரத்தப்பட்டன. 


விஜய நகரும்‌, ஈழழம்‌ :-- 


இலங்கையின்‌ வடபகுதி தனியாட்சி பெற்றுத்‌ தமிழ்‌ கர்டான 
வரலாற்றினை காம்‌ முன்னரே பார்‌த்தோம்‌. சுமார்‌ இ. பி. 1810 . 
லிருந்து அனுராதபுரம்‌, பொலன்னரூவா என்னும்‌ இரு பழைய 
நகரங்களும்‌ தமிழர்‌ கையிலிருந்து வந்தன. இலங்கையிலுள்ள 
இரண்டு அரசுகளுள்‌ யாழ்ப்பாணம்‌ மிக வலிமையடைய காய்‌ விள 
ங்கியது. தமிழ்‌ நாட்டினுள்ளே முஸ்லீம்கள்‌ நுழைந்து மதுரை 
யைக்‌ கைப்பற்றியகன்‌ ஏதுவாகப்‌ பல தமிழ்‌ மக்கள்‌ இலங்கைக்‌ 
குச்‌ செனறிருத்தல்கூடும்‌. அவ்வாறு சென்றவர்களிற்‌ சிலர்‌ 
தெற்கேயுள்ள சிங்கள அரசர்களின்‌ &ழ்‌ வேலைககமர்ந் தாலும்‌, 
பெரும்‌ பகுதியினர்‌ தங்கள்‌ இன த்தவரிடை யாழ்ப்பாணத்திலே 
யே தங்குவாராயினர்‌. சுமார்‌ ௫, பி, 1840-ம்‌ ஆண்டுக்குள்‌ தெற்‌ 
கே புத்தளம்‌ வரையில்‌, சிவனெொழிபா தம்‌ உட்பட்‌, யாழ்ப்பாண 
நாட்டின்‌ ஆட்சி பரவிவிட்டது. . சிங்கள அரசர்கள்‌ குறுநில மன்‌ 
னர்‌ நிலைக்கு ஒடுக்கப்பட்டார்கள்‌. மூன்றாம்‌ விக்கிரமபாகு என்‌ 
பான (1560-1374) யாழ்ப்பாண நாட்டிற்குத்‌ இறை செலுத் தவக்‌ 
தகாக எழுதப்பட்டிருககிறது. 


னல்‌ சுமார்‌ 1885-ல்‌ சிங்களர்கள்‌ யாழ்ப்பாண நாட்டின்‌ 
தலைமையினின்‌ அம்‌ தங்களை விடுவி த்துக்கொண்டனர்‌. கொழும்‌ 


புக்குத்‌ தெற்கேயுள்ள சதுப்பு நிலத்தில்‌ அளகக்கோனார்‌ என்‌ 


னும்‌ ஒரு படைத்தலைவன்‌ வலிய அரண்‌ ஒன்றை வகுத்துக்‌ 
கொண்டு யாழ்ப்பாண நாட்டின்‌ ஆணையை. எதிர்க்கலுற்றான்‌. 
யாழ்ப்பாண மன்னனிடமிருக்து சுன்னிடம்‌ இறை வாங்குவதழ்‌ 
காக வந்த தூதர்களைப்‌ பிடி. ததுத்‌ தூக்கிலிடுவிக்கான்‌. உடனே 
போர்‌ தொடங்கியது. . யாழ்ப்பாண நாட்டுப்‌ படைகள்‌ நிலத தின்‌ 
வழியாகவும்‌, கடலின்‌ வழியாகவும்‌ வந்து தாக்கின. நிலப்‌ படை 


( 96 ) 
கள்‌ மர்‌ கத்தலை என்னும்‌ இடக்‌ கருகே வந்துவிட்வும்‌, சிங்கள அர 
சன்‌ கம்போலா என்னும்‌ தன்‌ தலைககரிலிருக்து ஓட்டம்பிடித்‌ 
தான. னால்‌, கடல்வழியாக வக்க யாழ்ப்பாணப்‌ படைகளின்‌ 
கஇ முற்றிலும்‌ மாறாக முடிந்தது. அளசக்கோனார்‌ அப்படை 
களைக கொழும்பிலும்‌, பானைத்துறையிலும்‌ எதிர்த்துக்‌ தாக்கிச்‌ 
சிதற அடித்துவிட்டான்‌.- புவனேகபாகு என்பவனை க்‌ தோற்‌ 
கடி. கத ஐயவிரசிங்கை ஆரியன்‌ காளிலிருந்து இலங்கைத்தீவு 


முழுவதிலும்‌ கன்‌ அதிகாரம்‌ செலுதீதிவந்த யாழ்ப்பாணத்தின்‌ . 


முதனமை இவ்வாறு முடிவடைந்தது. 


இ. பி. 1410-ல்‌ சீனகாட்டி.ற்கு சிறை செய்து கொண்டுபேர்கப்‌ 
பட்ட அளகக்கோனாரின்‌ உறவினனான வீர அளகேசுவரன்‌ என்‌ 
னும்‌ சிங்கள மன்னன்‌ இக்து மதத இனனான ஒரு சோழ காட்டான்‌ 
என்று சீனர்களால்‌ சொல்லப்படுகிறது. மயூரசந் தேசம்‌ என்னும்‌ 
சிங்கள நூலிலும்‌ அவன்‌ மகேசுவரனான சிவனுக்கு அடியவன்‌ 
என்றே கூறப்படுகிறது. -இப்பெயர் பெற்ற சிங்களக்‌ குடும்பம்‌ 
தென்‌ இந்தியாவிற்‌ காணப்படும்‌ கோனார்‌ சாதியிலிருந்து 
கோன்‌ றியிருக்கலாம்‌ என்று அவர்கள்‌ பெயரின்‌ மூலமாய்‌ அறிய 
லாம்‌. மலையாளத திலுள்ள வஞ்சிபுரம்‌ என்னும்‌ இடத்திலிருந்து 
அவர்கள்‌-வந்‌த. தாக கல்வெட்டுகள்‌ தெரிவிக்கின்றன. 


சுமார்‌ 1985-ல்‌ விஜயநகர்‌ மன்னனின்‌ மகனான விருபாட்சன்‌ 
ஈழநாட்டைப்‌ படையெடு சு தான்‌. அவன்‌ இலங்கையை வென்ற 
தாகக்‌ கூறிக்கொள்கிறான்‌. ஆனால்‌ உண்மையில்‌ அவன்‌ படை 
யெடுக்தகது. யாழ்ப்பாணமேயாகும்‌. இலங்கையிலிருந்‌ துவந்த 
இரண்டு அரசுகளூளனாம்‌ யாழ்ப்பாணத்தரசே முகன்மையாய்த்‌ 
தோன்‌ நியதுபோலும்‌. யாழ்ப்பாணமும்‌ விஜயககர ஆட்சியின்‌ 
கீழ்‌ வந்ததனால்‌ திராவிடநாட்டு அரசுகள்‌ அனை ததும்‌ ஒரு தனித்‌ 


தலைமை அரசின்கீழ்‌ . அடங்கியிருக்கன எனலாம்‌. இவ்வாறு 


இராவிடநாட்டு இந்து அரசுகள்‌ எல்லாம்‌ விஜய நகரப்‌ பேரரசின்‌ 
கீழ்‌ ஒரு கூட்டுத்தொகு இியாய்‌ இணைந்து நின்று புபவலிபடைக த 
முஸ்லீம்களுடைய போர்முனைப்பை ஓர்‌ இரண்டரை நூற்றாண்டு 
களின்‌ கால அளவுக்கு வெற்றிகரமாய்‌ த. தடுத துவரலாயின. 


யாம்ப்பாணத்தீன்‌ வீழ்ச்சி :-- 

சுமார்‌ 1415-ல்‌ ஆறாம்‌ பராக்ரெமபாகு என்பவன்‌ சிங்கள மன்‌ 
னனாக வம்‌ கதபொழுது யாழ்ப்பாண நாட்டின்‌ தலைமையாட்‌ச இலங்‌ 
கையின்‌ மற்றப்பகுஇிகளில்‌ செலுத்தப்படாது நின்றுவிட்டது. 
1450-ம்‌ ஆண்டளவில்‌ பராக்ரெமபாகு இலங்கை கதவு முழுவதை 
யும்‌ தன்‌ ஆட்சிக்கு உட்படுத்த விரும்பினான்‌. அதற்குப்‌ பொரு 
ததமாய்ச செம்பகப்பெருமாள்‌ என்னும்‌ ஓர்‌ இளம்‌ படைக்‌ தலை 


வன்‌ அவனிட் தீதில்‌ இருந்தான்‌. அவவிரன மலையாளத்திலுள்ள ' 


ஒரு தமிழ்ப்‌ பண்டார த தின்‌ மகன்‌. அரசனுக்குத்‌ கத்துப்பிள்‌ 
ளையாக வந்து சேர்ந்தவன்‌. அவனுடைய உடல்வலியின்‌ ஆற்ற 
லும்‌, குதிரையேற்ற த தேர்ச்சியும்‌ மன்ன ன மனதைக்‌ கவர்ந்தன. 
அதனால்‌ யாழ்ப்பாணத்கைப்‌ படையெடுப்ப தற்கு அவனே சிங்க 


( 97 ) 


சாப்‌. படைத்‌ தலைவனாய்‌ நியமிக்கப்பட்டான்‌, சிங்களத்திற்கும்‌ 
யாழ்ப்பாணத்திற்கும்‌ நடுவே எல்லைப்புற நாடாக விளங்கிய 
வனனி எனனும்‌ இட த்தில்‌ தமிழ்‌ இன ததவராயெ வன்னித்‌ கலை 
வர்களின்‌ உ சவியைக்கொண்டு முண்டி எதிர்த்ததால்‌, செம்பகப்‌ 
“பெருமாள்‌ தனது முதல்‌ பாய்ச்சலில்‌ வன்னியளவோடு நிற்க 
வேண்டியதாயிற்று. ஆனால்‌ அவன்‌ விடாது இரண்டாம்‌ முறை 
யும்‌ படையெடுத்து, யாழ்ப்பாணத்தின்‌ உள்ளே நுழைந்து தலை 
ககரைக்‌ கைப்பற்றினான்‌. பின்னர்‌'அவனே யாழ்ப்பாண நாட்டு 
மன்னனாய்ப்‌ பதினேழு ஆண்டுகள்‌ அரசு வீற்றிருக்‌ தான்‌. 1467-ல்‌ : 
பராக்கிரமபாகு இறந்ததும்‌, செம்பகப்பெருமாள்‌ கோட்டை என்‌ 
னும்‌ இடதக்இற்கு விரைந்து சென்று, சிங்கள அரியணை யைக்‌ கைப்‌ 
பற்றி, புவனேகபாகு என்னும்‌ பெயரோடு முடி புனைந்து கொண்‌ 
பான்‌. 
இதன பிறகு திரும்பவும்‌ யாழ்ப்பாணம்‌ தனியுரிமையை 

அடைக்குது. 7548-ல்‌ சங்கிலி எனப்படும்‌ செகராசசேகரன்‌ என்‌ 
பவன்‌ யாழ்ப்பாணதகை ஆண்டு வந்த பொழுது, கடல்‌ வாணி 
கததுறை முகப்‌ பகுதிகளைக்‌ கைக்கொண்டிருந்கத போர்‌ த்துக்‌ 
யர்‌ அவனை த தங்களுக்குக &ழ்ப்படியச்‌ செய்தனர்‌. இயல்பாகவே 
மிகக்‌ கொடுமை வாயந்தவனான சங்கிலி, போர்தீதுக்செயப்‌ பாது 
ரிமார்களால்‌ தங்கள்‌ மதத்திற்கு மாற்றப்பட்டிருந்க கிறிஸ்‌ துவர்‌ 
களை அடிக்கடி துன்புறுத்தி வந்து, அவர்களில்‌ 700 பேரை மன்‌ 
ஞர்‌ என்னும்‌ இடத்தில்‌ படுகொலைக்கு ஆளாக்கினான்‌. இவ்வாறு 
சங்கிலியின்‌ செய்கைகளே போர்த்துக்கீசியர்‌ யாழ்ப்பாண நாட்டுக்‌ 
காரியங்களில்‌ தலையிடுவதற்கு ஒரு கல்ல நிமித்தமாகிவிட்டன. 


1591-ல்‌ போர்‌ ததுக்கசியர்‌ யாழ்ப்பாண: நாட்டைப்‌ பிடி த்து, 
அங்கே பரராசசேகரன்‌ என்னும்‌ இளவரசனை. அரியணை யேற்றி 
னர்‌. அவன்‌ 1616 வரை நன்றாக ட்கி புரிந்தான்‌. அவன்‌ 
இறந்தவுடன்‌ அவன்‌ உறவினனாகிய சங்கிலி என்பான்‌ ஒருவன்‌ 
அரியணையைக கைப்பற்றிக்‌ கொண்டு, போர்த்துக்சியரை 
காட்டை விட்டுத்‌ துரத்த முயன்றான்‌. முதலில்‌ அவனுக்குச்‌ 
சிறிது வெற்றிகிடைத்து வந்தது. அதற்குள்‌ போர்‌ த துக்ரியர்‌ 
செவவனேயமை்்‌ க ஒரு பெரிய படையை ஒலிவேரா பிலிப்பு என்‌ . 
னும்‌ படைக்‌ தலைவன்‌ வசம்‌ கொடுத்து அனுப்பினர்‌. தமிழப்‌ 
படை வீரர்கள்‌ ஈல்ல: முறையிலே போரை நடத்தியும்‌, ஐரோப்பி 
யரின்‌ உயர்தரப்‌ படைகளுக்கு ஆற்றாது உடைந்கனர்‌. எதிரிகள்‌ 
சங்கிலியைப்‌ பிடித்துக்‌ கோவா என்னும்‌ இடத்திற்குக்‌ கொண்டு 
போய, அங்குக்‌ கொன்று விட்டனர்‌. இவ்வாறு தமிழரின்‌ தணி 
யாட்டி உரிமை.இலங்கையில்‌ மாய்க்தொழிந்த து. 


அத்தியாயம்‌ 


பிந்திய சோழ பாண்டியர்‌ காலத்‌ தமிழ்‌ இலக்கியம்‌ :-- 


தமிழ்‌ மொழியில்‌ பதச்‌ சுவை ததும்பும்‌ பாமாலைகள்‌ பாடி 
யு சைல காயன்மார்களுக்கும்‌ வைரைவ ஆ ;ழ்வார்களுக்கு ம்‌ 
பின்‌, அடே ந முனை, றயில்‌ பாசுரங்கள்‌ இயற்‌. அம்‌ சேக்தனார்‌, இரு 
தல ர்‌, நக்கீரர்‌ நம்பியாண்டார்‌ ஈம்பி போன்‌ ற பல்‌ புலவாகள 
கான நினர்‌. அவர்க தி நம்பியாண்டா ர்‌ நம்பி முதலாம்‌ இராஜ 
சாஜன்‌ காலத்தில்‌ வாழ்க கவர்‌. இருலர்‌ இருமந இரம்‌ பாடினார்‌. 
ஒன்ப. த! சிவனடியார்கள்‌. பாடிய பாடல்களை த இருவிசைப்பா 
என்னும்‌ பெயரால்‌ கொகுக்திருக்கன்றனர்‌. அவையெல்லசம்‌ 
இருமுறைகளாக வகுக்கப்பட்டு முன்னரே ஏற்பட்டுள்ள பத்திப்‌ 
பாசுரங்களோடு சோலய்கப்பெற்றுள்ளன. 


இசாஜராஜனுஃகுப்‌ பிறகு குலோத்துங்கன்‌ காலம்‌ வரை 
யிருந்த சோழ மன்னர்கள்‌ நாடு பிடிப்பதிலேயே ஈாட்டமாய்‌ 
இருந்து விட்டதால்‌ சிற்த இலக்கிய ஆரல்களாக ஒன்னும்‌ அவர்‌ 
கால இல்‌ வெளி வரனில்ல்‌. ஆனால்‌ இராஜேம்‌ திரன்‌ வட்‌ இம்தி 
யாவில்‌ பல்‌ கு களையும்‌ வென்று கை: க்கொண்ட்‌ பொழுது, 
வடக்கே இரும்‌ து கல்வி கற்ற பா சப்பனர்கலா ௮ திரள்‌ இிரளாகக்‌ 
கொண்‌: டுவந்து தமிழ்‌ காட்டிற்‌ குடியேற்றி வைத தான்‌ என்பதை 
நாம்‌ மறந்து விட்லாகா து. 


சீ ச 
இவ்வாறு வந்த பார்ப்பனர்கள்‌ தமிழை சமஸ்கிருத மய 
மாக்குவ தற்கு வேண்டியவ௰்மை யெல்லாம்‌ செய்து வைத்தனர்‌. 


அதன கல்லல்‌ குலோத்துங்கன்‌ கால ததெழுக்த இலக 
நூல்களில்‌ நாம்‌ ஈன்கு காணலாம்‌. 


சங்க கால தீதிற்குப்‌ பின்‌ தோன றிய புலவர்களுள்‌ மிகவும்‌: 
சிறந்து விளங்குகினறவராகிய கம்பர்‌ அக்காலவளவில்‌ தோன்‌ 
றியவர்‌ தான்‌. அவர்‌ தாம்‌ எழுதிய இர ரமாயண நூலுக்கு வட்‌ 
மொழி நாலில்‌ இருக்‌ே, க கரையை எடு டிச்துள்ளார்‌. பெருந்‌ தவ 
ஞா பாடிய பாரகவெண்பா, புகழேக்தஇயார்‌ பாடிய ஈளவெண்பா, 
ஓட்ட்ச்கூ ததர பாடிய தக்கயாகப்‌ பரணி போன்ற நூல்கள்‌ எல்‌ 
“லாம்‌ வடமொழி இ .திகாசங்கணையும்‌ புராண ங்களை யம்‌ கழுவி யே 
எழுதப்பட்டுள்ளன. அவ்ற்றிலிராந்‌ து தமிழ்ப்‌ புலவர்கள்‌ எத 
அணை அளவுக்கு வட்‌ மொழியை அடு இத்து வாழ க தொடங்கி விட்‌ 
டார்கள்‌ என்பது தெரிய வரும்‌. ஆனால்‌ அத, ற்குப்‌ புறனடை 
யாக சயங்கொண்டார்‌ மட்டிலும்‌ தமது கலிங்கத்துப்‌ பரணியைப்‌ 
பாடினா. அது முதற்‌ குலோத்துங்கன்‌ கலிங்க தைத வென்‌ ற. 
புமழினை விரித்துக்‌ ட அது. ஆதலால்‌ அம்தூல்‌ சசி.த்‌இர 
ஆராய்சசிக்கு ப்‌ பெரிதும்‌ பயன்படக்கூடிய தாய்‌ மிழ்‌ மக்கள்‌ 
வீரப்‌ புகழ்படை தது விறெய்திய ன மீக விளக்கமுறம்‌ 
புலனுஅததும்‌ ஆடிபோல்‌ மிளிர்கின்ற 


மதுரை நாயக்கர்‌ அரண்மனை 


த கவன 


தம்‌, 


சமயத்‌ கிதாடர்புடைய "நூல்களுள்‌, -சேக்ழொர்‌ எழு,திய- 
பெரிய புராணம்‌ மிகவும்‌ முக்கியமானது. வடமொழிப்‌ புராணம்‌: 
"களில்‌ எதையும்‌ மிகைபடுத திக்‌ கூறுகின்ற வழக்கம்‌ தமிழ்‌ நூல்‌: 
களிடையும்‌ அழையத தொடங்கியது. பெரிய புராணத்இல்‌ 
காயனமார்களுடைய அற்புத வாழ்க்கைச்‌... சரிதைகள்‌ புராண 
்‌. தடையில்‌ ௧ எழுதப்பட்டிருப்பினும்‌, நமக்குரிய பெருமக்களாக பத்தி 
ஸிகுந்த அடியார்களைப்‌ பற்றிராம்‌ தெரிக்துகொள்வ தற்குப்‌ பெரிய 


4 பான்கி தவிர வேறு ஆதாரம்‌ இல்லா திருக்கிறது. 


இவை அவர்‌ பல இலக்கண தூல்களும்‌ அக்கால தீதில்‌ எழு 
கப்பட்டன. அவற்றுள்‌ இப்பொழுது கனகு வழங்கப்படும்‌ நன்‌ 
னணூல்‌ என்பது, தொல்காப்பிய த்தப்‌ பின்பறறியதேயாயினும்‌, 
சுருங்கக்கூறி விளங்கவைப்பதால்‌ மாணவர்களுக்குப்‌ பெரிதும்‌. 
பயன்படக்கூடியது. கமிழ்‌ மூவேக்‌ தர்களின்‌ வீழ்சசிக்குப்பின்‌, 
தமிழ்‌ மொழி தெலுங்கு கன்னடம்‌ வடமொழிகளுக்கும்‌ தாழ்ந்த. 
நிலையை எய தியது. அதனால்‌ மதத்தைப்‌ பற்றிப்‌ பாட வந்த. 
புலவர்கள்‌ பழந்‌ தமிழ்ச்‌ செய்யுள்‌. நடை மரபுகணாக கைவிட்டு, 
கர்நாடக இசைத்துறைப்‌ ப்‌ தெலுங்கில்‌ பாடத்‌ 
, தொடங்கிவிட்டனர்‌. 


அந்நிலை வந்துங்கூட, எண்ணிறந்த புலவர்களும்‌ சமய்ப்பெறி 
யார்களும்‌, திருநெல்வேலி பகுதியிலுள்ள பாண்டியர்‌ குலச்‌ சிற்றர 
'சர்களும்‌.வியைநகர ஆட்சிக்கால இலும்‌ அதற்குப்‌ பின்னரும்‌ 
இல்லாமற்‌ போய்விடவில்லை. ஆனால்‌ அனனவர்கள்‌ தங்களுக்‌. 
குரிய சிறப்பை அடைவ தற்கு வழியில்லாம. போயிற்று, அத்‌ 
தமிழ்ப்‌ பெரியார்களின்‌ பெயர்கள்‌ மங்கி மறைந்து விடா தபடி 
விளககமுஅதீதுவ தற்கான வள்ளல்களும்‌ முன்வந்தனர்‌. இராம 
- காதபுரம்‌ அரசர்‌ பாண்டித்துரைத்‌ தவர்‌ நாலாவது தமிழ்ச்‌ 
சங்கத்தை மதுரையில்‌ நிறுவினார்கள்‌. செட்டி காட்டரசர்‌ 
இராஜா சர்‌, அண்ணாமலைச செட்டியார்‌ அவர்கள்‌ அமைத்த 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ தமிழ்க கலைகள்‌ செழித்தோங்கி 
வளர்வதற்கு ஏற்ற நிலைக்களமாய்‌ விளங்கி வருகிறது. ஆனால்‌, 
சேர சோழ பாண்டியர்களின்‌ பழக்‌ தமிழ்ககுல மரபுகள்‌ மாயம்‌ த 
பின்றை, கொல்லாணை கல்லாசிரியர்‌. புணர்‌ கூட்டுண்ட தண்ட. 


மிழ்‌ வளமும்‌ குறைவ தாயிற்று. 


அத்‌ தியாயம்‌--0 


நாயக்கர்‌ ஆட்சியும்‌ ஆங்கிலேயர்‌ ஆட்சியும்‌ :-- 


தென்‌' இந்‌ தியாவிலிரும்‌ து முஸ்லீம்‌ படைகள்‌ வெளியேற்றப்‌ 
பட்டு விஜயககர இராச்சியம்‌ வேரூன்‌ றியதிலிருந்து, இந்தியாவி 
"லுள்ள இந்து நாடுகளுக்குள்ளே இராவிடர்களுக்குப்‌ பெருமதிப்பு 
“ஏற்பட்டது உண்மையே. ஆனால்‌ தமிழ்‌ மக்களின்‌ அளவில்‌, 
அவர்கள்‌ பெருமை குறைந்துவிட்டது என்றே. சொல்லவேண்‌ 
டும்‌. திராவிட இனத்தவருக்குள்‌ தெலுங்கறாம்‌ கன்னடருமே 
முஸ்லீம்‌ படையெடுப்பை ஊக்கச்துடன்‌ விடாது போராடி எதிர்த்‌ 
தவர்கள்‌. தமிழர்‌ தாழ்ச்சியுற்றுப்‌ பின்னடைந்து' சோர்வாரா 
யினர்‌. விஜயநகரப்‌ பேரரசின்‌கழ்‌ பாண்டியரும்‌ சோழரும்‌ மீள 
அம்‌ ஆட்சியைப்‌ பெற்றது உண்மைதான்‌. ஆயினும்‌, அவர்க 
ளின்‌ படைப்‌ புகழ்‌ எல்லாம்‌ பறந்தொழிந்தது. ஒரு வலிமை 
்‌ கொண்ட பேரரசின்கீழ்‌ அவர்கள்‌ குறுநில மன்னரின்‌ நிலைக்குக்‌ 
குறுகிவிட்டனர்‌. விஜயககர மு.கன்மையாட்சி முறிந்துவிடாத 
படி. தமிழ்‌ நாட்டின்‌ பல இடங்களிலும்‌ தெலுங்க வீரர்களும்‌ கன்ன 
டத தலைவர்களும்‌ நிலையாய்‌ அமாத்தப்பட்டார்கள்‌. தற்கால 
இந்தியாவிலுள்ள உள்நாட்டு மன்னர்களுக்கு ஆலோசனையாளர்‌ 
களாக ஆங்கில அதிகாரிகள்‌ அமர்‌ ததப்பட்டிருப்பதுபோல்‌, 
மதுரை மன்னனுக்கும்‌ ஆலோசனையாளனாக எல்லாவித அதிகா 
ரங்களையும்‌ பெற்ற ஒரு தெலுங்கன்‌ கியமிக்கப்பட்டான்‌. அரச 
னுடைய அதிகாரம்‌ அனைத்தையும்‌ சிறிது சிறிதாக இத்தெலுங்‌ 
கக கலைவர்கள்‌ தாங்களே கைப்பற்றிக்கொண்டு, ௫. பி. 1482-ல்‌ 
மதுராபுரிமா நாயக்கர்‌ என்று தங்களுக்குப்‌ பெயர்‌ கொடுத்துக்‌ 

்‌ கொண்டார்கள்‌. 


அதற்குப்‌ பின்னர்‌ விஜயநகரப்‌ பேரரசனுக்குக்‌ கீழ்ப்படிந்‌ 

. இருந்த சோழபாண்டியர்களைப்பற்றி ஒன்னுமே தெரிவ தற்கில்லை. 

தமிழ்‌ நாட்டு அரசியல்‌ என்பது அறவே மறைந்து, விஜய௩கரக்‌ 
காரியங்களுக்கே எங்கும்‌ முதன்மை கொடுக்கப்பட்டது. 


திருநெல்வேலிப்‌ பாண்டியர்கள்‌ :— 


முஸ்லீம்‌ ஆட்சியின்போது, அவர்களை எர்,த்‌துக்‌ ளெம்பிய 
இளவரசர்களுக்கெலலாம்‌ கென்‌ பாண்டிய நாடே அரணாக விளங்‌ 
கியது. விஜயககர ஆட்சி. ஏற்ப்பட்ட, பிறகும்‌ அந்நிலை மாற 
வில்லை. இ, பி. 1401 முதல்‌ 1422 வரை ஜடாவர்மன விகரெம்‌ 


. பாண்டியன்‌, என்னும்‌ அரசன்‌ இராமநா தபுரததையும்‌, அதற்கு. 
ர்‌ - 


தெற்கேயுள்ள பகுதிகளையும்‌ ஆண்டுவந்தான்‌. ௫. பி..1499 முதல்‌. 
1462 வரையில்‌ தென்‌ பாண்டிய காட்டை ஆண்டு வந்த அரிகே 
சரி பராக்கிரம பாண்டியன்‌ என்பவன்‌ ஒரு பெரிய எதிரப்பை 
'வெற்றியுற நட்ததிவந்தான்‌. அவன விஜயககர முழு வலியையும்‌ 
அசைத்து, சில ஆண்டுகளாக மதுரையைக்‌ கைப்பற்றி வைத்த 


( 101 ) 


ருந்தான்‌. அவனுக்குக்‌ கொற்கை வேந்தன்‌ என்னும்‌ பெயரும்‌. 
உண்டு. ஆதலால்‌ கென்கரையோரத்திலுள்ள இராமநாதபுரம்‌, 
திருநெல்வேலி ஜில்லாக்கள்‌ அவன்‌ கைவசமே இருந்துவந்த 
ருக்க வேண்டும்‌, . ஆனால்‌ முடிவில்‌ அவன்‌ விஜயககரப்‌ படைக்‌ 
தலைவன்‌. நரசகாயக்கனால்‌ முறியுண்டு, தெற்கே தனது பழைய: : 
,அரணாகிய இருகெல்வேலிப்‌ பகுதிக்கு ஒதுக்கப்பட்டான்‌, 


பராக்கிரம பாண்டியன்‌ என்னும்‌ மன்னன்‌. பத்தஇச்‌ செல்வம்‌ 
பழு,தறப்‌ பூண்டு விளங்கினான்‌. கான்‌ பிறந்த உயர்‌,பெருங்குல' 
மானது  சிறுமையுற்று ஓயந்துருக்க நாளிலும்‌, தென்கர்ரியில்‌ 
ஒரு பெரிய கோயிலைக்‌ கட்டியதோடு, பழங்கோயில்கள்‌ பலவற்‌ 
றையும்‌ புதுப்பிசுதுப்‌ பெருமைகொண்டான: 


்‌ பாண்டிய குலத்தின்‌ இவன்‌ கிளையினர்‌ திருநெல்வேலியை க்‌ 
தலைநகராகக்‌ கொண்டு தென்பகுதியை சுமார்‌ 7662 வரையில்‌: 
செங்கோலோச்சி வந்தனர்‌. அதன்‌ பின்னர்‌ அவர்களுடைய. 
வரலாறு யாதென த தெரிவகற்கியலா தபடி மறைந்து போயினர்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ கல்வெட்டுகளில்‌ தனியுரிமைகொண்ட மன்னா்‌- 
களைப்போல்‌ கூறிக்கொள்ளினும்‌ உண்மையில்‌ அவ்வாறு அவர்‌ 
கள்‌ இருந்த இல்லை. : அடிக்கடி விஜயநகரப்‌ பேரரசன்‌ அவர்கள்‌ 
காரியங்களில்‌ தலையிட்டுவந்தான்‌. அதுபோல்‌ 1684-ல்‌ விஜய௩க 
ரத்திற்குக்‌ கீழ்ப்படிர்‌ திருந்த. இருவாங்கூர்‌. சிற்றரசன்‌, : தென்‌ 
பாண்டிய சாட்டை ஆண்டுவந்த ஸ்ரீவல்லபன்‌ என்பவனை த்‌ தாக்‌ 
கியபொழு து, பேரரசனான அச்சு கராயன்‌ கென்கோடிக்குப்‌ படை 
களுடன்‌ விரைவிற்‌ கிழம்பி வந்து தடுக்கவேண்டிய தாயிற்று. 
இதன்‌ விளைவாக அச்சு தராயன்‌ ஒரு பாண்டியர்‌ குலப்பெண்ணை 
மணம்‌ துகொண்டான்‌. 


பராக்கிரம பாண்டியனுடைய வழிவந்தவர்களூுக்கு அரசிய 
லில்‌ உண்மையாக ஓர்‌ அதிகாரமும்‌ இல்லாதிருந்தது. அவர்‌ 
கள்‌ தங்களுடைய பொழுதையும்‌ பொருளையும்‌ கோயில்களும்‌ மன்‌ 
ங்களும்‌ கட்டுவதற்கே செலவிட்டனர்‌. இன்னும்‌, அவர்கள்‌ 
கல்வி கிதுறையிற கருக துடையவர்களாய்ப்‌ புலவர்களைப்‌ போற்றி” 
வந்தனர்‌. இவ்வாறு சில காலம்‌ மதுரைக்குப்‌ பதிலாகத்‌ இரு. 
நெல்வேலி தமிழ்க: கலைப்பணபாடுகளுக்கு முதலிடமாக விளங்‌ 
கியது. £ 
நாயக்கர்‌ தலம்‌ :-— 

சுமார்‌ இ, பி, 1669-ல்‌ வீரசேகரன்‌ என்னும்‌ சோழ அரசன்‌ 
அப்பொழுது ஆண்டு வந்த சந்திரசேகரன்‌ என்னும்‌ பாண்டியன்‌ 
மேற்‌ படையெடுத்து மதுரையினின்றும்‌ அவனை த துரத்தினான்‌... 
அதை அறிந்த விஜயநகர மன்னன வலிந்து போர்‌ தொடுத்த 
சோழனை ஒறுப்பதற்காகக்‌ கன்‌ படைத்‌ தலைவனான நாகம. 
நாயக்கனை அனுப்பினான்‌. ஆனால்‌ நாகம நாயக்கன்‌ மதுரையைக்‌ . 
கைப்பற்றியவுடன்‌, தனகடை்ட ஆணையின்படி, பாண்டியனை மீண்‌ 


டும்‌ அங்கு அரசு கட்டிலில்‌ அமர்‌ ததிவைக்காமல்‌, தானே அரச 


னாிவிடப்பார த்தான்‌. 7 


ற்கு நு நந்திக்‌ 


ப்ப 


லபா ( நரி ப்பம்‌ 


பத இதை அமிர்த விஜயககரப்‌ பேரரசன்‌ கனன்று பொங்க, 
. நாகமனுடைய மகனான. விஸ்வகா தண்‌ தலைமையிலேயே ஒரு 
.. வடையை அனுப்பி, அக்கன்‌, கெட்ட மாகமனாக்‌ கொன்றுவது 
“கொண்டாவது மிளும்படி. ஏனினாண்‌. அவ்வரிய காரியகைகச 
செய து* முடிக்க. வேறு ஒருவரும்‌ இல்லா தது கண்டு, அலகை 
த்‌ இனிக்க விசுவகா கன்‌ தானாகவே வலிய முன்வந்ததாகச்‌ 
ரல்லப்படுகிறது. விசுவகாகன்‌ தன்‌ துற்ையோடு பொருது 
வெற்றியுடன்‌ அவனைச்‌ சிறை செய்து கொற்றத்‌ தலை நகருக்கு 
கொண்டுவக்‌ தான்‌. பின்னா்‌. அவ்வீரமகனின வேண்டுகோளுக 
இரங்கிப்‌ பேரசசனான கிருஷ்ண தேவராயன்‌ கரகமனை மன்னித்‌ 
கான்‌. பிறகு அம்மன்னன்‌ விசுவரை கணை மதுரையில்‌ தனது 
பிரதிரிஇயாக விற்றிருற்‌் து வழிவழியாக ஆண்டுவரும்படி. நிய 
மிததுவிட்டான்‌. 
ச்‌ 
னால்‌ விசுவகா.தன்‌ பிரஇகிஇக்கும்‌ மேலான அதிகார்‌ 
கய பெற்றிருக்கான்‌. உண்மையில்‌ அவனே பாண்டி காட்டு 
அரசன்‌. இத்தகைய எற்பாடு இருகெல்வேலியில்‌ இரும்‌ து வந்த 
பாண்டிச சிற்றரசர்களுக்குப்‌ பிடிக்கவில்லை. அவாகளில்‌ ஐவச்‌ 
ன்‌ அசேர்க்துசெ சண்டு விசுவராத நாயக்க எள இர்த்தனர்‌. 
தெற்கே னெம்யி வந்த மதுரைப்‌ படைகளைப்‌ பாண்டியர்கள்‌ கேர்‌ 
கின்று போர்‌ புரியாது றை முகமாயத்‌ தாக்கியதால்‌, மாயக்க 
னின்‌ படைகள்‌ நசக்குண்டு ஈலிவெய்தின. இவனிதம்‌ போரை 
இழக்‌ க விசுவகா தன்‌ பாண்டியர்கள்‌ ௪. தனித்‌ தனியே நேர்ரகப்‌ 
போருக்கு அறைகூவி அழைத்து ஒவ்வொருவரையும்‌ வென்றான்‌ . 
பின்னர்‌ ஒருவாறு அவர்களை க அணிவித்து காடெங்கும்‌ அமைதி 
நிலைக்கச்‌ செய்துவைதகான. வண்கு காட்டை எழுப்‌ கி.திரண்டு 
பாளயங்களாகப்‌ பிரி அது, ஒவ்வொரு பாளயத்தையும்‌ ஓவ்‌ 
வொரு தலைவனிடம்‌ ஒப்புவிக்கான்‌. அதுதலைவனுக்குப்‌ பாளை 
யக்காரன்‌ என்று பெயர்‌. விசுவகாதன்‌ பாண்டி நாட்டிற்குத்‌ 
தன்னுடன்‌ அழைத்து வக்‌ இருங்‌, வீரர்களான தெலுங்கர்களுக்‌ 
கும்‌, கன்னடர்களுக்கு ம்‌ கருக்கு கைமாறு செய்யக்கரு தி, அவர்க 
ளிற்‌ பலரையும்‌ சதசய்ச்காரரளன ள்‌ நியமி, தான்‌. ஆனால்‌ 
தெற்கே எட்டியுள்ள இடங்களைக்‌ கட்டுக்கடங்கா. வீரர்களாய்‌ 
விளங்கி நின்ற மறவர்‌ தலைமககளிடமே நம்பி விட்டு விடும்படி.யாக 


தெர்ந்குது. 


] . 


விசுவ வகா தன்‌ தி. பி. 1563 வரை ஆட்‌ சி புரிந்தான்‌. அதன்‌ 
மின்‌ அவன்‌ மகன்‌ கிருஷ்ணப்ப நாயக்கன்‌ அரசனானான்‌. அவன்‌ 
வந்து இரண்டு. ஆண்டுகளுக்கெல்லாம்‌ விஜயநகரம்‌ முஸ்லீம்‌ 
களால்‌ தாக்குண்டு அகிக்கப்பட்ட்து. அதனால்‌ சந்‌ இரசிரியை த்‌ 
அலைககராகக்கொண்டு, விஜய்ககாப்‌ பேரரசன்‌ வாழவேண்டிவக்‌ 
தீது. அவனுக்கு மைசூர்‌, தஞ்சை, உதுசை என்னும்‌ மூவிடகதி 
ருக்‌ அரசர்களும்‌ உண்மையாகவே இருந்தார்கள்‌. கிருஷ்ணப்‌ 
பன்‌ இலங்கையைப்‌ படையெடுத்து, கண்டி அரசைப்‌ பட்டாளம்‌ 


அன்று இடத்தில்‌ வைத்து வென்ற தாகக்‌ கூறப்படுகிறது. 


தப்பக்குளம்‌ 


அ 
- 


மது. 


( 108 ) 


கி. பி. 1679 லிருந்து கிருஷ்ணப்பனின்‌ இரு குமர்ரர்களான 
இருஷ்ணப்பனும்‌ விசுவரா கனும்‌ ஒன்றாக இருந்து பாண்டியை 
ஆண்டு வந்தனர்‌. பின்னர்‌ 1596-ல்‌ கிருஷ்ணப்பனின்‌ இருமக்க 
ளான எலிங்கிய காயக்கனும்‌ விசுவப்பகாயக்கனும்‌ சோம்து 1602 
வரை ஆட்சி செலு 5 இனர்‌. 


கி. பி. 1602-ல்‌ எலிங்கிய நாயக்கனின்‌ மகன்‌ முத்துக்கருஷ்‌ 
ணப்ப நாயக்கன்‌ அரசன்‌ ஆனான்‌. அவன்‌ இராமேசுவர த்தை 
யும்‌ அனைச்‌ சோந்த பகுதியான சேது காட்டையும்‌ ஒரு பாண்டி 
யர்‌ குல வழித்‌ கோன்றலுக்கு அளித்து, சேதுபதி என்னும்‌ பட்‌ 
மும்‌ சூட்டி, எழுப த இரண்டு பாளையங்களுக்கும்‌ தலைமையுடைய 
வனாக ஆக்கி வைத்தான்‌. அவன்‌ 1609-ல்‌ முத்துவீரப்பன்‌, 
இருமலை, குமாரமுத்து வீரப்பன்‌, என்ற மூன்று குமாரர்களை 
வைத்துவிட்டு இறந்தான்‌. அவர்களுள்‌ மூக்கவனான முத்து 
வீரப்ப காயக்கன 1623 வரை ஆட்சி புரிந்தான்‌. அவன்‌ காலத்‌ 
இல்‌ மைசூர்‌ அரசன்‌ மதுரையை% கைப்பற்ற முயற்சஎடுக்கான்‌. 
ஆனால்‌ எழுபத்திரண்டு பாளையக்காரர்களும்‌ சேர்ந்து மைசூர்ப்‌ 
படைகளைக்‌ கெட்டழிந்‌ இடச்‌ செய்தனர்‌: அவ்வேளையில்‌, பெலன்‌ 
. குன்றியிருக்க விஜயநகரப்‌ பேரரசை முஸ்லீம்கள்‌ மேன்மேலும்‌ 
.அகைககலுற்றனா. 
ஆதலால்‌, இருமலை நாயக்கன்‌ மதுரைப்‌ பட்ட்த்கைப்பெறு-. 
கின்ற நாளில்‌, விஜயநகர மன்னன்‌ மிகவும்‌ வலிகெட்டு மெலிவெய்‌ 
இயதால்‌, இருமலை காயக்கன்‌ அவனுககுப்பணிவதை நிறுத்தி 
விட்டான்‌. பாண்டி நாடும்‌ முன்போல செல்வம்‌ பொழிந்து செழிப்‌ 
புற தொடங்கவும்‌ இருமலை வணங்கா முடிமன்னனாயத்‌ தனி 
யாட்சி புரிந்து வந்தான்‌. ஆனால்‌ மூஸ்லீம்களுடைய கொந்தரவு 
இருந்துவந்‌ ததால்‌, இந்து ௮ரசுகள்‌ எல்லாம்‌ ஒரு பேரரசின்‌ கழ 
ஒன்னுபட்டிருக்காலே நலம்‌ எனத தோன்றியது. தஞ்சை, செஞ்‌ 
சியிலுள்ள நாயக்கர்களும்‌ இருமலை நாயக்கனைப்‌. போன்று, கனி 
யரசாகளாக மாறிவிட்டனர்‌. ஆனால்‌ மைசூர்‌ மட்டும்‌ விஜயநகரப்‌ 
பேரரசிற்கு உண்மையாய்க்‌ கட்டுப்‌ பட்டு, குமிழ்‌ காட்டு நாயக்கர்‌ 
களைக்கூட கண்டிப்பதற்காக ஒருப்பட்டெழுக்கது. தெற்கே 
இண்டுககல்‌ நோக்கி மைசூர்‌ படைகள்‌ எழுந்து வந்தன. இருமலை 
காயககன்‌ இராமப்‌ பையன்‌ என்னும்‌ படைத்‌ தலைவன்‌ வசம்‌ ஒரு 
வலிய படையை அனுப்பி அவர்களை எதிர்க்கக்‌ செய்தான்‌. 
மைசூர்‌ படைகள்‌ இடைமுறிந்து 'இஞ்ம்பியோடும்படி. யாயிற்று. 


பின்னும்‌ சில ஆண்டுகளுக்குப்பின்‌, விஜயநகர மன்னன்‌ மது 
ரையை நோக்கிப்‌ படையெடுத்தான்‌. இருமலை நாயக்கணுக்கு. 
உதவியாய்‌ க்‌ தஞ்சை காயக்கனும்‌ செஞ்சி நாயக்கனும்‌. துணை 
கின்றனர்‌. அவ்வி தமிருந்தும்‌ . விஜயநகர மன்னனுக்கே முதலில்‌ 
சிறிது வெற்றி கிடைத்தது. அகைக்‌ கண்டு இருமலை நாயக்கன்‌ 
அச்சமூற்று, ஐதரபாத இன்‌ ஒரு பகுதியாக விளங்கும்‌ கோல்‌ 
கொண்டாவில்‌ அப்பொழுது ஆண்டுவந்த முஸ்லீம்‌ சுல்தானு 
டைய உதவியை வேண்டினான்‌. உடனே அங்கு சல்தானும்‌ 


. படைகள்‌ வலியனவாய்‌ மிகு இருக்‌ கமையின்‌, 


ள்‌ 


2 ட்‌ ( 104 ) 


விஜயாகர மன்னனை எதிர்‌ தீதுக்‌ கிளம்பி, தெலுங்கு நாட்டில்‌ ஒரு 
பகுதியை அழித்து, தெற்கே பாண்டி நாட்டை நோக்கியும்‌ படை 
யெடுத்து வற்து விட்டான்‌, அவனைத்‌ தடுப்பதற்காகக்‌ கோல்‌: 
கொண்டாவைக்‌. தரக்கும்படி இருமலை பிஜப்பூர்‌ சுல்‌. கானை. 


'களப்பிவிட்டான ஆனால்‌ பிஜப்பூர்‌ சுல்தான்‌ அவ்விதம்‌ செய்யா 
மல்‌, கோல்கொண்டாவுடன்‌ சேர்ற்துகொண்டு மதுரையை எதிர்த்‌. 


துக்‌ தாக்கினான்‌. இருமலை இன்னது கெய்வதென்ற நியாமல்‌ 
கடுமாறினான்‌. அதைக்கண்ட விஜயநகர மன்னன்‌, முஸ்லீம்கள்‌ 
டையே தழைத்த ஒற்றுமை உணர்ச்சியை உள்ளத்தே உவந்து: 
நோக்கி, தானும்‌ முன்னையவற்றை யெல்லாம்‌ மறந்து, பாண்டி 
நாட்டின்‌ உதவிக்காகப்‌ பறந்து வற்கான்‌. ஆனால்‌, முஸ்லிம்‌ 
நீதுப்‌ படைகள்‌ 
எல்லாம்‌ இரண்டு கூடியும்‌ ஏ.திர்மிற்கலா ற்று து உடைக்‌ தன. இரு. 
மலை. பிஜப்பூரின்‌ தலைமையை ஏற்றுக இழையளக்கும்படியாக 
கேர்க்தது. இவ்வாறு முஸ்லீம்‌ தொந்தரவு நீங்யெதும்‌, விஜய 
நகர மன்னன்‌ மைசூரின்‌ உதவியைக்‌ கொண்டு, இருமலை மாயக்‌ 
கனை அடக்கிவிடவேண்டும்‌ என்று மறுபடியும்‌ முயற்சி. எடுத்‌ 
தான்‌. அப்பொழுது இருமலை பிஜப்பூர்‌ சுல்தானை மூட்டி. விட்‌ 
டான்‌. பிஜப்பூர்‌ படைகள்‌ மைரூரைப்‌ படையெடுத்து அழித்‌ 


- துக்கொண்டே மதுரையை நோக்கி வந்தன. இம்முறை இருமலை 


ஏராளமான பொருளைக்‌ கொடுத்து பிஜப்பூர்‌ சுல்தானை மனம்‌ 
குளிரச்‌ செய்து அனுப்பினான்‌. பின்னும்‌ சில ஆண்டுகள்‌ கழித்து 
மைசூர்ப்‌ படைகள்‌ மூன்றாவது முறையாக மதுரைமீது படை 
யெடுத்கன. முன்னர்‌ அடைந்த தனபங்களை மனங்கொண்டு, 


்‌ இருமலை இம்முறையில்‌ முஸ்லீம்களை உதவிக்கு அழைக்கவில்லை. 


. இருமலைகாயக்கன்‌ “ஆட்சியின்‌ கொட்க்கத்திலேயே அவனுக 


கும்‌ பானையக்காரர்களின்‌ தலைவனான சேதுபதிக்கும்‌ அவ்வளவு 


நல்ல எண்ணம்‌ இல்லா இருந்து வந்தது. ஆதலால்‌ சேதுபதி 
மின்‌ உதவியைப்‌ பெறுவ தற்காக த்‌ தன்‌ அரசியைக்கொண்டு ஒரு 
திருமுகம்‌ எழுஇ அனுப்பினான்‌. அரசி எழுதிய இருமுகம்‌ கண்‌ 
ட்வுடன்‌ சேதுபதி ஒரு பெரிய படையைத்‌ இரட்டிக்கொண்டு அர 
சனுக்கு உதவியாக வந்தான்‌. மைசூர்ப்‌ படைகள்‌ தோல்வி 
யுற்று மலைகளுக்கு ஓடின. பின்னர்‌ இருமலையின்‌ இளையவனான 
முத்துவிரப்பன்‌ மைரூரைப்‌ படையெடுத்து மலைப்‌ பகு காடு 
கனை அழித்தான்‌. அவ்விதம்‌ டுவற்றியடைம் து முத்துவிரப்பன்‌ 
மதுரைக்குக்‌. திரும்புவதற்குள்‌, இருமலை நாயக்கன்‌. தனது எழு 
ப.த்தைம்‌ தாவ து வயதில்‌ இறக்‌,து விட்டான்‌. இவ்வாறு இடை 
விடாது போர்கள்‌ கடக்‌ துவற்‌ கபோ இலும்‌, இருமலையின்‌ ஆட்சி 
யில்‌ மதுரை மிகவும்‌ செழித்து முன்னேற்றம்‌ அடைந்தும்‌ தது. 
அவன்‌ அங்கு ஓர்‌ அழகான அரண்மனையைக்‌ கட்டினான்‌. அதில்‌ 
ஒரு பகுதி இன்றும்‌ நிலை த திருக்கிற து. இன்னும்‌, அவன்‌ மீனாட்ளி 
அம்மன்‌ கோயிலை யொட்டிப்‌ புதுமண்டபம்‌ ஓன்று கட்டினான்‌. 


அழகான பெரிய குளம்‌ ஒன்னும்‌, மற்றும்‌ பல வசதிகளும்‌ அவன | 
ஏற்படு க்திய,தாகச்‌ சொல்லப்படுகிறது. த்‌ 


( 15 ) 


இருமலை நாயக்கனின மகன்‌ முததுஅழகாத திரி, அவன 
முஸ்லீம்களை க தடுத்துக்‌ காப்பதற்காகத்‌ தஇருசசிராப்பளளியில்‌ 
ஒரு பெரிய கோட்டையைக்‌ கட்டினான்‌. சில ஆண்டுகளில்‌ முஸ 
லீம்களும்‌ இருசசியை நோக்கிப்‌ படையெடுத்து வந்தனர்‌. ஆனால்‌ 
அங்குக்‌ கோட்டையின்‌ காவல்‌ கடுமையாகச்‌ தோன்றியதால்‌, 
அவர்கள்‌ தஞ்சை மேற்சென்று அந்ககரைப்‌ பிடி.க்கனர்‌. அங்கி 
ருந்து மீண்டும்‌ இருசசியைப்‌ பிடிக்க முயற்சி செய்யப்பட்டது. 
ஆயினும்‌, பஞ்சமும்‌ நோயும்‌ முஸ்லீம்‌ படைகளை, த துன்பப்படுத 
தத்தொடங்கிய தால்‌, சிறி களவு பொன்‌ பெற்அக்கொண்டு அவர்‌ 
கள்‌ பான்மை விட்டு நீங்கலாயினா.. 


ட அரவ 


இவ்வாறு நாளுக்குறாள்‌ ' முஸ்லீம்களுடைய தகொம்தரவு 
பெருங்கேடு விகாத்துக்கொண்டு வரவும்‌, இந்து அர்சுகளி 
டையே றுசிறு பூசல்களும்‌ போர்களும்‌ ஏற்பட்டு ஒற்றுமை 
. குறைக்துகொண்டுட வந்தது. ம்‌ 
4! ன j 
..... அழகாத்தஇிரி 1002-ல்‌ இறக்கவும்‌, 
தன்‌ அரசன்‌ ஆனான்‌. இப்புதிய மன்னன்‌ முஸ்லிம்களுடைய 
வருகையைத்‌ தடுக்கும்‌ ஆத்தா க.இல்‌, தஞ்சை மன்னனுடனும்‌ 
சேதுபதியுடனும்‌ பகைகதுக்கொண்டான்‌. பாண்டி நாட்டை 
முஸ்லீம்கள்‌ படை யெடுக்கா இருப்பதற்காக அடிக்கடி பொருள்‌ 
நிறையக்‌ கொடுத்துக்கொண்டே வரவேண்டியிருக்கது. இவ்வ 
சாவு மானக்குறைவும்‌ கஞ்சையான்‌ உதவி யளிக்கா ததால்‌ விளைங்‌ 
தது என்று மனத இற்‌ கொண்டு, கொக்கநா தன்‌ தஞ்சை மன்னன்‌ 
மேற்‌ போர்‌ தொடுத்தான்‌. அவ்வாறு நடந்த போரில்‌, தஞ்சை 


அவன்‌ மகன்‌ சொக்கா 


மன்னன்‌ உயிர்‌ ரிக்கான. அவன குடும்பமும்‌ அழிக்தொழிந்தது. 


- ஆனால்‌ தஞ்சை ஐப்பூர்‌ சுல்தானின்‌ உதவியை நாடிற்று, 
முஸ்லிம்களுக்குத்‌ தமிழ்‌ இராச்சியங்களில்‌ தலையிடவேண்டும்‌ 
என்பது பெரு விருப்பம்‌, உடனே பிஜப்பூரிலிரும்து எககோஜி 
என்ற ஒரு மராட்டியப்‌ படைத்தலைவன்‌ ஒரு படையுடன்‌ களம்‌ 
பினான்‌. 


எக்கோஜி தஞ்சையைக்‌ கைப்பற்றிக்‌ தானே அரசனாக 
இருந்து ஆள, த்தொடங்கினாகா. தெற்கே யுள்ள மறவர்கள்‌ கலக 
மிட்டெழுக் தனர்‌. வட்சுகு முனையில்‌ மைசூர்ப்‌ படைகள்‌ விளம்‌ 
பித்‌ தாக்கலுற்றன. இவ்வாறு சொக்கநா தனுடைய ஆட்சி 
குருதி கொப்புளிக்கும்‌ வீணன. போர்களால்‌ அலக்கணு ற்று அல்‌ 
லாடியது. 


அதலால்‌, சொக்ககாதனுடைய மகன ரங்ககிறாஷனா 
மத்த அறப்பன்‌ 1682-ல்‌ ஆட்சிக்கு வற சதும்‌, டெங்கு ஒரே. 
குழப்பமாய்‌ இருகந்‌,த.து, ஆனால்‌ நல்ல காலமாய்‌, டில்லிப்‌ போ 

சனுடைய முதன்மை யாட்சியைப்‌ பிப்பூறாம்‌ கோல்கொண்ட 
வும்‌ ஏற்றுக்கொள்ள மறுத்ததால்‌ முஸலீமகளிடையே பிளவுக 
ஏற்பட்டன. தஞ்சை மராட்டியர்களுக்கும்‌ மைரூருக்ளும்‌ மண 
'ீவற்றுமை உண்டாயிறது. இனவாறு பாண்டி மாட்டுப்‌ பகை 


்‌ வேறு இடங்களில்‌ தங்கள்‌ கவன தைச்‌ செலு தி. தவேண்‌, 
“யிருந்ததால்‌, முத்து வீரப்பன்‌ கன்‌ காட்டில்‌ சிறிது அமை இஷ, 
'கிலைரட்ட வழி எற்பட்டது. ஆ வன கெடுகாள்‌ இ, 
.. காது இடிரென்று 7689-ல்‌ தவ றிவிட்டான்‌. ம்‌ ரர 
ர இறக்கும்‌ பொழுது அவன்‌ மனைவி கருவுற்றிரும்‌ 
டத்திற்கு வேறு குழம்சைகள்‌ இல்லரததரல்‌, அவன்‌* கா 
. அரசி மங்கம்மாள்‌ கானே அரசாட்சியைக்‌ கைக்கொண்டு, மிக்‌, 
. இறமையுடன்‌ ஈடத்திவந்தான்‌. இறை கொடுக்காது கலகமிட்டு, 
காண்டிரும்‌த இருவாங்கூர்‌ அரசனை அடக்கிக்‌ இறை அளக்க. 
.. செய்கான. கஞ்சை மராட்டிய மன்னனும்‌ கைமிகுக்து. வீடா, 
படி தட்டிவிட முயற்சி எடுத்தாள்‌. ) 
பரும்‌ தவறு யாதெனில்‌, அது அவள சேதுபஇயைப்‌ பகை. 
சேதுபதி, தான்‌ நினைத்தபடி ய 
லாம்‌ கடக்கக்கொடங்கி, மங்கம்மாளின்‌ அதிகார க்தைப்‌ பெ. ரூட 
மராட்டியர்களோடு ஏற்பட்ட வேற்று 
L ஒருவி,தமாய்‌ ஒழுங்கு படுக இ உறவு கொள்ளவும்‌, அவ! 
கள்‌ மங்கம்மாளுக்கு உதவி அளிக்க முன்‌ வந்தனர்‌. அவர்கள்‌ 
... உதவியைக்கொண்டு மங்கம்மாள்‌ சேது மாட்டுடன்‌ போர்தொடு 2 
தான்‌. அப்பொழுது சேதுபஇயாய்‌ இரும்த கிழவன்‌ சேதுப ந்‌ 
.. என்பவன்‌ சிறிதும்‌ அஞ்சாது, _அஞசையிலிரும்‌ தும்‌ மதுரையில்‌ 
| ருந்தும்‌ திரண்டு வந்த படைகளை ஒருமுகமாப்‌ எ.இர்த்துச்‌ 221 
. அடித்துவிட்டான்‌. சேதுபதியின்‌ போர்‌ வல்ல மறவர்‌ படையா 
. னது எதிர்பாராத விதமாய்க்‌ இளம்பி மராட்டியர்‌ படைமை 
எதிர்த்து, மதுரை அரசியின படை த தலைவனா।ன ஈரசப்ப ஐயர்‌ 
எரி படைகளைச்‌ சேது காட்டுக்கு 
அதிலிருந்து சேது கா 


ஆனால்‌ அவள்‌ செய்க்‌ ஒட 
டூ ( 1 துச்‌ கொண்டதேயாரும்‌. 


. படுத்தா இருக்‌ தான்‌. 


. என்பவனைக்‌ கொன்று, 
.... வெளியே மடக்கித்‌ கள்ளி விட்டது. 
. மதுரைத்‌ தலைமையைக்‌ கலந்து விட்டுக்‌ தனியாட்சி நடக்க 
ப தலைப்பட்ட்து, 


மதுரையை ஆள,த்தொடங்கியதும்‌, கர்‌ 
ந்தா சாப்‌ என்பவனைப்‌ 


An 


பின்னர்‌, ப்ங்காரு 
ட்க நவாப்‌ தன படைத்‌ 
ற்ப க லம தலைவனான ௪ 


(மயா IGN BA Ad A a De 
[SAN ய படியச்‌ ரம்‌ 22 ய்‌ 1 இய ப்‌ | 
141525 வ! Nip ச 1 ம்‌ 
» 1 1 8 fi நரி . + | ழு 
[இ { ச வ 
| oA டம்‌ ( 107 ) ்‌ தி 
| ்‌ ்‌ 


ஈடி. நாட்டை தாக்கும்படி. ணையிட்டான்‌. இவ்வாறு. 

வழக்கைத்‌ தீர்க்க நவாப்பிடம்‌ வரம்‌ கேட்டஇலிரு 
ரை நாயக்கர்கள்‌ எவ்வளவிற்கு வலவிகுன்றி மெயிக்‌ துள்‌ 
து ஈன்கு தெரியவரும்‌, சம்‌தா சாகிப்‌ மதுரையையும்‌ 
யும்‌ கைப்பற்‌ றிக்கொண்டு கானே அரசனாகிவிட்டான்‌ 


அர மீனாட்சிக்கும்‌ பங்காரு. நாயக்கனுக்கும்‌ பின்‌ மது 

கர்‌ குலம்‌ முடிவடைந்து விட்டது. பாண்டி மாடு ஓரு 4 

ஏன்ற கிலையும்‌ பின்‌ இல்லாது போயிற்று. 
11 [7 கஸ்‌ 


சந்தா சாகிப்பும்‌ நெடுமாள்‌ இருக்க வில்லை. சில ஆ 
ம்‌ கஞ்சை மராட்டியர்கள்‌ மதுரையைப்‌ படை யெடுத்து 
பிடித்துச்‌ சிறையிலிட்டனர்‌. ௧, பி, 7742-ல்‌ ஐ.கராபா 
ரம்‌ மைசூரையும்‌ கருகாடக த்தையும்‌, தெற்கே தமிழ்‌ 
ரும்‌ வென்று அகப்படுத்தி, அவற்றை ஆற்க்காடு ௩ 
/ஒப்புவி,த்‌ து ஹுவனையே ஆண்டு கொண்டிருக்கும்படி ளு 
". உ நதி 

ய்‌ Lr i ர) 
2788-ல்‌ மராட்டியர்களால்‌ விடுவிக்கப்பட்ட சக்த 
க்காட்டு நவாப்‌ கொண்ட நாடுகள்‌ தனக்கே வேண்டு 
டில்‌. இதற்குள்‌ கிழக்கு இம்‌ இயல்‌ கம்பேனிகக£ ை 
; இய! ஆங்கிலேயர்களும்‌. பிரெஞ்சுக்காரர்களும்‌ தென்‌ 
) பூசல்களில்‌ கலையிடுவாராயினர்‌. பிரெஞ்சுக்காரர்கள 
ச சாகிப்புக்கு உதவியாகவும்‌, ஆங்கிலேயர்கள்‌ ஆற்காட்‌ 
புக்கு உ. கவியாகவும்‌ கிளம்பினார்கள்‌. WI i 


து 
அவ, களிடையே நடக்கு போர்களால்‌ தமிழ்‌ காடு. பாழ்ப ல்‌ 
எங்கும்‌ பயிர்‌ க கொழில்‌ நடைபெறாமல்‌, பஞ்சமும்‌ நோயும்‌. 
ரி, ஏழைக்‌ இராவிடமக்கள்‌ இறக்துபடுவாராயினர்‌. ஒரு, 
அப்பசன .அரசாட்‌ி என்பது இல்லாது போகவும்‌, ஒழுங்கு 
2 வாழ்க்கையும்‌ சீர்குலைக்து விட்டது. முஸ்லிம்களுடைய 
கண்மைக்கு அஞ்சி, மறக்குலத்‌ தலைவர்களும்‌ மற்றுமுள்ள... 
யக்காரர்கற்டம்‌ அடங்கியதுபோற்‌ காணப்பட்டாலும்‌, ழ்‌ ச 
தும்‌ ஒரே கலகமாய்‌ இருக்குது. கேள்விமுறை யில்லா 
ல்‌, மறப்‌ படை வீரர்கள்‌ ஆறல்மக்கவும்‌ சூறையாடவும்‌ | 
ந்து விட்டார்கள்‌. கடி ்‌ இ 
ப) 4 ர்‌ $ 


8 


| தல்லலேவ்ர்கன்‌ சிறிது சிறிதாகக்‌ தங்கள்‌ மாற்றலரை வெம்‌ 
டு, மிழ்‌ மாடு முழுதும்‌ தங்கள்‌ துணேைவனான ஆர்க்காட்டு 
ப்‌ ஆட்சிக்கு வரும்படி. உதவி புரிக்‌,கனர்‌, ஆனல்‌ நேர்முக 
த தாங்களே எதிர்த்துச்‌ செல்லா து, ஆங்கிலேயக்‌ கம்பேனி 
ஆர்க்காட்டு ஈவாப்பின்‌ பினனணியில கின்றுகொண்டே . i 


னுக்குப்‌ பலமளித்து வற்‌,தனர்‌. 1 

அப்படியிருக்கும்‌, பசளையக்காரர்க£ அடக்குவது த்‌ 
6 க.கால்‌, ஈவாப்பினால்‌ அவர்களிடமிருக்‌ து செல்லவேண்டிய 
ளை வசூலிக்க முடியவில்லை, ஆகையால்‌, 1781-ல்‌ வரிகளை மி 


க. 


Hh 


கன்‌ 


1] ra( 105 ஜு 
வசூலிக்கும்‌ வேலை பிரிட்டிஷ்‌ ழக்கு இந்தியக்‌ கம்பேனியா? 
வசமே ஒப்புவிக்கப்பட்டது. ஆ.திலிருக்து 7800-ம்‌ ஆண்டிற்கு, 
ஆங்கிலேயர்கள்‌ மறவர்ககா எதிர்த்துக்‌ கொடும்போர்‌ நடத்‌. 
அவர்கள்‌ கோட்டைகளை ஒவ்வொன்றாய்‌, த்‌ தகர்ததெெறிக்ப ' 
அறவே ஒடுக்கி விட்டார்கள்‌. | த 


கி. பி. 1801-ல்‌, சென்னையை கு.தங்கள்‌ முதன்மை மிடமாகம்‌ 
கொண்டிருக்‌ த ஆங்கிலேயர்கள்‌ பொதுவாகக்‌ கலகக்காரர்கள்‌ 
யாருக்கும்‌ மன்னிப்பு அளித்து, தென்னாடு முழுதையும்‌ உங்களின்‌ 
நேரான அதிகாரத்தின்‌ சழ்க்கொண்டு வந்தனர்‌. அதிலிருக்த 
சிறிது காலத்திற்குள்‌ தமிழ்‌, தெலுங்கு, கன்னடம்‌, அளு, மலையா 


தொடங்கினர்‌. இரா்விட ஜில்லாக்களை எல்லாம்‌ ஒண்ணுசேர்‌ த. 

ஆட்சிமுறை வசதியை முன்னிட்டு ஒரே மாகாணமாகச்‌ செய்‌ ச. 

விட்டனர்‌, அ.குனால்‌ இராவிட இனத்துப்‌ பல தொகு இமினரும்‌,. 
முன்‌ தங்களுக்கிருக்‌ த வேற்றுமைகளை மறந்து, இராவிட நாட்‌ 
ன்‌ எ இர்கால ஈன்மையையும்‌, வளர்ச்சியையும்‌, முன்னேற்ற க. 
யும்‌ கருதி ஒன்றுபட்டுழைக்கும்‌ உணர்ச்சி பிறக்க வழி ஏ. 
பட்டிருக்கிறது. : 


ச 


